தகவல்‌ மற்றும்‌ தொடர்பாடல்‌ 
தொழினுட்பவியல்‌ 


பாடநூல்‌ 


மரம்‌ 


கல்வி வெளியீட்டுத்‌ திணைக்களம்‌ 


சகல பாடநூல்களையும்‌ இலத்திரனியல்‌ ஊடாகப்‌ பெற்றுக்கொள்வதற்கு 
www.edupub.gov.[k வலைத்தளத்தை நாடுங்கள்‌. 


முதலாம்‌ பதிப்பு - 2018 


முழுப்‌ பதிப்புரிமையுடையது. 


இந்நூல்‌, கல்வி வெளியீட்டுத்‌ திணைக்களத்தினால்‌, 
கருணாரத்ன அன்ட்‌ சன்ஸ்‌ 
650, தள்கஹாவில வீதி, மிடெல்லமுளஹேன, ஹொறன 
அச்சகத்தில்‌ அச்சிடப்பட்டு, வெளியிடப்பட்டது. 


ii 


தேசிய கீதம்‌ 


சிறீ லங்கா தாயே - நம்‌ சிறீ லங்கா 
நமோ நமோ நமோ நமோ தாயே 


நல்லெழில்‌ பொலி சீரணி 

நலங்கள்‌ யாவும்‌ நிறை வான்மணி லங்கா 
ஞாலம்‌ புகழ்‌ வள வயல்‌ நதி மலை மலர்‌ 
நறுஞ்சோலை கொள்‌ லங்கா 

நமதுறு புகலிடம்‌ என ஒளிர்வாய்‌ 

நமதுதி ஏல்‌ தாயே 

நம தலை நினதடி மேல்‌ வைத்தோமே 
நமதுயிரே தாயே - நம்‌ சிறீ லங்கா 

நமோ நமோ நமோ நமோ தாயே 


நமதாரருள்‌ ஆனாய்‌ 

நவை தவிர்‌ உணர்வானாய்‌ 

நமதேர்‌ வலியானாய்‌ 

நவில்‌ சுதந்திரம்‌ ஆனாய்‌ 

நமதிளமையை நாட்டே 

நகு மடி தனையோட்டே 

அமைவுறும்‌ அறிவுடனே 

அடல்‌ செறி துணிவருளே - நம்‌ சிறீ லங்கா 
நமோ நமோ நமோ நமோ தாயே 


நமதார்‌ ஒளி வளமே 

நறிய மலர்‌ என நிலவும்‌ தாயே 
யாமெலாம்‌ ஒரு கருணை அனைபயந்த 
எழில்கொள்‌ சேய்கள்‌ எனவே 

இயலுறு பிளவுகள்‌ தமை அறவே 
இழிவென நீக்கிடுவோம்‌ 

ஈழ சிரோமணி வாழ்வுறு பூமணி 
நமோ நமோ தாயே - நம்‌ சிறீ லங்கா 
நமோ நமோ நமோ நமோ தாயே. 


iii 


BES ௫692 கடல ஓடு 02 

இ ௮9 ஐல 0௯௬ 66 ௮௦ 

டம 0 DOOD © 6262 

ஓட ௨௦05 OD 92௦2 ©2D DO 96௫ 


அரசின்‌ வெகுமதியாய்‌ நூலிதனைப்‌ பெற்றேன்‌ 
அறிவு பெருகிடவே நூலிதனைக்‌ கற்பேன்‌ 
தாய்‌ நாட்டின்‌ வளமெனவும்‌ நூலிதனைக்‌ காப்பேன்‌ 
பல மாணவரும்‌ பயின்றிடவே நூலிதையே அளிப்பேன்‌ 


From the government, I received this as a gift 

[11 read 1t, light up my knowledge and practise thrift 

On my country’s own behalf, 11] protect the national resources 
And offer this book to another one as a fresh garland of roses 


““புதிதாகி, மாற்றமடைந்து சரியான அறிவின்‌ மூலம்‌ 
நாட்டுக்குப்‌ போன்றே முழு உலகிற்கும்‌ அறிவுச்‌ சுடராகுங்கள்‌”” 


கெளரவ கல்வி அமைச்சரின்‌ செய்தி 


கடந்து சென்ற இரு தசாப்தங்களுக்கு அண்மிய காலமானது உலக வரலாற்றில்‌ விசேட தொழினுட்ப 
மாற்றங்கள்‌ நிகழ்ந்ததொரு காலமாகும்‌. தகவல்‌ தொழினுட்பம்‌ மற்றும்‌ ஊடகங்களை முன்னணியாகக்‌ 
கொண்ட பல்வேறு துறைகளில்‌ ஏற்பட்ட துரித வளர்ச்சியுடன்‌ இணைந்து மாணவர்‌ மத்தியில்‌ பல்வேறு 
சவால்கள்‌ தோன்றியுள்ளன. இன்று சமூகத்தில்‌ காணப்படும்‌ தொழில்வாய்ப்பின்‌ இயல்பானது மிக விரைவில்‌ 
சிறப்பான மாற்றங்களுக்கு உட்படலாம்‌. இத்தகைய சூழலில்‌ புதிய தொழினுட்ப அறிவையும்‌ திறனையும்‌ 
அடிப்படையாகக்‌ கொண்டதொரு சமூகத்தில்‌ வெவ்வேறு விதமான இலட்சக்‌ கணக்கான தொழில்வாய்ப்புகள்‌ 
உருவாகின்றன. எதிர்கால சவால்களை வெற்றிகொள்ளும்‌ பொருட்டு நீங்கள்‌ பலம்பெற வேண்டுமென்பது 
கல்வி அமைச்சரென்ற வகையில்‌ எனதும்‌ எமது அரசினதும்‌ பிரதான நோக்கமாகும்‌. 


இலவசக்‌ கல்வியின்‌ சிறப்புமிக்கதொரு பிரதிபலனாக உங்களுக்கு இலவசமாகக்‌ கிடைத்துள்ள இந்நூலை 
சீராகப்‌ பயன்படுத்துவதும்‌ அதன்மூலம்‌ தேவையான அறிவைப்‌ பெற்றுக்கொள்வதுமே உங்கள்‌ ஒரே 
குறிக்கோளாக இருக்க வேண்டும்‌. அத்துடன்‌ உங்கள்‌ பெற்றோர்களுட்பட மூத்தோரின்‌ சிரமத்தினதும்‌ 
தியாகத்தினதும்‌ பிரதிபலனாகவே இலவசப்‌ பாடநூல்களை அரசினால்‌ உங்களுக்குப்‌ பெற்றுத்தர முடிகிறது 
என்பதையும்‌ நீங்கள்‌ விளங்கிக்கொள்ள வேண்டும்‌. 


ஓர்‌ அரசாக நாம்‌, மிக வேகமாக மாறி வரும்‌ உலக மாற்றத்திற்குப்‌ பொருந்தும்‌ விதத்தில்‌ புதிய பாடத்திட்டத்தை 
அமைப்பதும்‌ கல்வித்‌ துறையில்‌ தீர்க்கமான மாற்றங்களை மேற்கொள்வதும்‌ ஒரு நாட்டின்‌ எதிர்காலம்‌ 
கல்வி மூலமே சிறப்படையும்‌ என்பதை மிக நன்றாகப்‌ புரிந்து வைத்துள்ளதனாலேயேயாகும்‌. இலவசக்‌ 
கல்வியின்‌ உச்சப்‌ பயனை அனுபவித்து நாட்டிற்கு மாத்திரமன்றி உலகுக்கே செயற்றிறன்மிக்க ஒர்‌ இலங்கைப்‌ 
பிரசையாக நீங்களும்‌ வளர்ந்து நிற்பதற்கு தீர்மானிக்க வேண்டியுள்ளது. இதற்காக இந்நூலைப்‌ பயன்படுத்தி 
நீங்கள்‌ பெற்றுக்கொள்ளும்‌ அறிவு உங்களுக்கு உதவுமென்பது எனது நம்பிக்கையாகும்‌. 


அரசு உங்கள்‌ கல்வியின்‌ நிமித்தம்‌ செலவிடுகின்ற மிகக்‌ கூடிய நிதித்தொகைக்கு பெறுமதியொன்றைச்‌ 
சேர்ப்பது உங்கள்‌ கடமையாவதுடன்‌ பாடசாலைக்‌ கல்வியூடாக நீங்கள்‌ பெற்றுக்கொள்ளும்‌ அறிவு 
மற்றும்‌ திறன்கள்‌ போன்றவையே உங்கள்‌ எதிர்காலத்தைத்‌ தீர்மானிக்கின்றன என்பதையும்‌ நீங்கள்‌ நன்கு 
கவனத்திற்கொள்ள வேண்டும்‌. நீங்கள்‌ சமூகத்தில்‌ எந்த நிலையிலிருந்தபோதும்‌ சகல தடைகளையும்‌ தாண்டி 
சமூகத்தில்‌ மிக உயர்ந்ததொரு இடத்திற்குப்‌ பயணிக்கும்‌ ஆற்றல்‌ கல்வி மூலமாகவே உங்களுக்குக்‌ 
கிடைக்கின்றது என்பதை நீங்கள்‌ நன்கு விளங்கிக்கொள்ள வேண்டும்‌. 


எனவே இலவசக்‌ கல்வியின்‌ சிறந்த பிரதிபலனைப்‌ பெற்று, மதிப்பு மிக்கதொரு பிரசையாக நாளைய உலகை 
நீங்கள்‌ வெற்றி கொள்வதற்கும்‌ இந்நாட்டில்‌ மட்டுமன்றி வெளிநாடுகளிலும்‌ இலங்கையின்‌ நாமத்தை இலங்கச்‌ 
செய்வதற்கும்‌ உங்களால்‌ இயலுமாகட்டும்‌ என கல்வி அமைச்சர்‌ என்ற வகையில்‌ நான்‌ பிரார்த்திக்கின்றேன்‌. 


க ம kof 
அலை விராஜ்‌ காரியவசம்‌ 
கல்வி அமைச்சர்‌ 


முன்னுரை 


உலகின்‌ சமூக, பொருளாதார, நாகரிக மற்றும்‌ தொழினுட்ப வளர்ச்சி என்பன 
கல்வியின்‌ நோக்கங்களிலும்‌ சிக்கலான தோற்றமொன்றை ஏற்படுத்தியுள்ளன. 
மக்களின்‌ அனுபவங்கள்‌, தொழினுட்ப மாற்றங்கள்‌, உளவியல்‌ ஆய்வுகள்‌ மற்றும்‌ 
கல்வி தொடர்பான புதிய குறிகாட்டிகள்‌ என்பன கற்றல்‌ கற்பித்தல்‌ செயற்பாட்டில்‌ 
நவீனமயமாக்கலை ஏற்படுத்தியுள்ளன. எனவே மாணவர்களின்‌ தேவைக்குப்‌ 
பொருத்தமான விதத்தில்‌ கற்றல்‌ அனுபவங்களை ஒழுங்குபடுத்திக்கொண்டு 
கற்பித்தல்‌ செயற்பாட்டை முன்னெடுத்துச்‌ செல்வதற்கும்‌ அச்செயற்பாட்டின்போது 
மாணவரின்‌ கல்விக்கு உதவக்கூடிய வகையில்‌ பாடத்திட்டத்தின்‌ நோக்கங்களுக்குப்‌ 
பொருத்தமான விடயங்களை உள்ளடக்கியதாகப்‌ பாடநூல்கள்‌ ஆக்கப்படுவது 
அவசியமாகும்‌. பாடநூலானது மாணவருக்கான கற்றல்‌ சாதனமொன்று 
மட்டுமல்ல அது கற்றல்‌ அனுபவங்களைப்‌ பெற்றுக்கொள்வதற்கும்‌ சவால்களுக்கு 
வெற்றிகரமாக முகங்கொடுப்பதற்கும்‌ நடத்தை மற்றும்‌ எண்ணக்கரு வளர்ச்சியை 
ஏற்படுத்துவதற்கும்‌ ஏற்ற உயர்தரத்திலான கல்வியொன்றைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு 
உதவ வேண்டுமென ஆசிர்வதிக்கிறேன்‌. 


நாட்டுக்குச்‌ செயற்றிறன்‌ மிக்க, பூரண ஆளுமை கொண்ட, சிறந்ததொரு 
பிரசையாவதற்கான பயிற்சியைப்‌ பெற்றுக்கொள்ள இப்பாடநூல்‌ உங்களுக்கு 


உதவுமென நான்‌ எதிர்பார்க்கின்றேன்‌. 


இப்பாடநூலாக்கத்தில்‌ பங்களிப்புச்‌ செய்த எழுத்தாளர்‌, பதிப்பாசிரியர்கள்‌ 
மற்றும்‌ மதிப்பீட்டுக்குழு உறுப்பினர்களுக்கும்‌ கல்வி வெளியீட்டுத்‌ திணைக்கள 
உத்தியோகத்தர்களுக்கும்‌ எனது நன்றிகளைத்‌ தெரிவிக்கின்றேன்‌. 


டபிள்யூ.டீ. பத்மினி நாளிகா 

கல்வி வெளியீட்டு ஆணையாளர்‌ நாயகம்‌ 
கல்வி வெளியீட்டுத்‌ திணைக்களம்‌ 
““சருபாய?” 

பத்தரமுல்ல. 

2018.05.07 


vi 


கண்காணிப்பும்‌ மேற்பார்வையும்‌ 


திருமதி. டபிள்யூ. டீ. பத்மினி நாளிகா 


கல்வி வெளியீட்டு ஆணையாளர்‌ நாயகம்‌ 
கல்வி வெளியீட்டுத்‌ திணைக்களம்‌ 


வழிகாட்டல்‌ 


திருமதி. டபிள்யூ. ஏ. நிர்மலா பியசீலி 


கல்வி வெளியீட்டு ஆணையாளர்‌ (அபிவிருத்தி) 
கல்வி வெளியீட்டுத்‌ திணைக்களம்‌ 


இணைப்பாக்கம்‌ 


திருமதி. அ. குலரத்தினம்‌ 
உதவி ஆணையாளர்‌ 
கல்வி வெளியீட்டுத்‌ திணைக்களம்‌ 
திரு. அ. ஞானேஸ்வரன்‌ 


அபிவிருத்தி உத்தியோகத்தர்‌ 
கல்வி வெளியீட்டுத்‌ திணைக்களம்‌ 


பதிப்பாசிரியர்‌ குழு 


கலாநிதி. ௧. தபோதரன்‌ 
சிரேஸ்ட விரிவுரையாளர்‌ 
கணினி விஞ்ஞானத்‌ துறை, விஞ்ஞான பீடம்‌ 


யாழ்ப்பாணப்‌ பல்கலைக்கழகம்‌ 


கலாநிதி பிரசாத்‌ விமலரத்தன 
பிரிவுத்‌ தலைவர்‌ 
தொடர்பாடல்‌, ஊடகத்‌ தொழினுட்பவியல்‌ பிரிவு 
கணினிக்‌ கற்கை நிலையம்‌ 


கொழும்பு பல்கலைக்கழகம்‌ 


கலாநிதி. வி. ஜீ. ரீ. விதானகம 


சிரேஸ்ட விரிவுரையாளர்‌ 
கணினி, தகவல்‌ முறைமைப்‌ பிரிவு 


வயம்ப பல்கலைக்கழகம்‌ 


vii 


கலாநிதி. சேனக அமரகீர்த்தி 


சிரேஸ்ட விரிவுரையாளர்‌ 


ஸ்ரீ ஜயவர்த்தனப்‌ பல்கலைக்கழகம்‌ 


டபிள்யூ. டபிள்யூ. எம்‌. டீ.சீ.பீ. பியசிறி 
ஆலோசகர்‌ 
தொழினுட்பக்‌ கல்லூரி 
ஹசலக்க 
எச்‌.ஜ.பி. உபதிஸ்ஸ 


உதவி ஆணையாளர்‌ 
கல்வி வெளியீட்டுத்‌ திணைக்களம்‌ 


இ.என்‌. பொரலுகொட 


உதவி ஆணையாளர்‌ 
கல்வி வெளியீட்டுத்‌ திணைக்களம்‌ 


எழுத்தாளர்‌ குழு 


திரு. என்‌. வாகீசமூர்த்தி 
ஓய்வுபெற்ற கல்விப்‌ பணிப்பாளர்‌ 


திரு. ரி. மதிவதனன்‌ 
ஆசிரிய ஆலோசகர்‌ 
வலயக்கல்விப்‌ பணிமனை 
பிலியந்தல 


திரு. எம்‌. ரி.எம்‌. இல்ஹாம்‌ 
ஆசிரியர்‌ 


ஸாஹிரா கல்லூரி, கொழும்பு 


எஸ்‌. என்‌. ஓ. ரொட்ரிகோ 


ஆசிரியர்‌ 
சிலா மெதகம அபய மகா வித்தியாலயம்‌ 
பனிரென்டாவ 


Viii 


திரு. ஏ. சுனில்‌ சமரவீர 


ஆசிரிய ஆலோசகர்‌, 
வலயக்‌ கணினி வள நிலையகம்‌, 
கேகாலை 
வீ. ஏ. கொடிதுவக்கு 
ஆசிரிய ஆலோசகர்‌, 
வலயக்‌ கல்விப்‌ பணிமனை, 


கம்பஹா 


ஜே. ஏ. அமில சிந்தன ஜயகொடி 
ஆசிரியர்‌ 
பராக்கிரம மகா வித்தியாலயம்‌, 


ரம்புக்கன 
எஸ்‌. எம்‌. டீ. ரீ. சிங்கபாகு 


ஆசிரியர்‌ 
சிலா / புனித செபஸ்தியன்‌ மத்திய கல்லூரி 
கட்டுனேரியா 


எல்‌. ஜீ. ஐ. பிரியதர்சனி 
ஆசிரியர்‌ 
கண்டி / வித்தியார்த்த மகா வித்தியாலயம்‌ 
கண்டி 
எச்‌. ஏ. ஐ. பி. உபதிஸ்ஸ 


உதவி ஆணையாளர்‌ 
கல்வி வெளியீட்டுத்‌ திணைக்களம்‌ 


மொழிப்‌ பதிப்பாசிரியர்‌ 


திரு. ஆர்‌. தர்மராசா 
ஆசிரியர்‌ 
விவேகானந்தா தேசிய பாடசாலை 
புதுச்செட்டித்தெரு, 
கொழும்பு 


சரவை பார்ப்பு 


திரு. எம்‌. ஏ. நவசாத்‌ 
ஆசிரியர்‌ 
கொ /விவேகானந்தா தேசிய கல்லூரி 
கொழும்பு 13 


கணினி வடிவமைப்பு 
திருமதி. பரமேஸ்வரி சுதாகரன்‌ 


கணினி உதவியாளர்‌ 
கல்வி வெளியீட்டுத்‌ திணைக்களம்‌ 


திருமதி. உஷாநந்தினி சிவப்பிரதாப்‌ 
கணினி உதவியாளர்‌ 
கல்வி வெளியீட்டுத்‌ திணைக்களம்‌ 


செல்வி. இராசலிங்கம்‌ கவியாழினி 


கணினி உதவியாளர்‌ 
கல்வி வெளியீட்டுத்‌ திணைக்களம்‌ 


சித்திரங்கள்‌ 
செல்வி. ஹேம்சிகா கிருஷ்ணமூர்த்தி 
14/ 1, சார்ளஸ்‌ பிளேஸ்‌ 
தெஹிவளை 


முகப்பு அட்டை 
திரு. நடேசன்‌ துஷாந்தன்‌ 
கணினி உதவியாளர்‌ 
கல்வி வெளியீட்டுத்‌ திணைக்களம்‌ 


7 | கணினியின்‌ ஒழுங்கமைப்பு 
/ த பணிசெயல்‌ முறைமை ப 
7 ஆ கணினி முறைமையின்‌ பாதுகாப்பு (2 


4 சொல்‌ முறைவழிப்படுத்தல்‌ (3) 

4 5 செய்நிரல்‌ விருத்தி (ல்‌ 

6 நிகழ்த்துகை மென்பொருள்கள்‌ (78) 

தகவல்‌ மற்றும்‌ தொடர்பாடலுக்கு வே 
இணையம்‌ பயன்பாடூ 


xi 


6 -11 வகுப்புகளுக்கான தகவல்‌ மற்றும்‌ தொடர்பாடல்‌ தொழினுட்பப்‌ பாடப்‌ 
புத்தகங்களில்‌ உள்ளடங்கிய விடயங்கள்‌ மற்றும்‌ மாணவர்களின்‌ ஆக்கத்‌ 
திறன்‌ விருத்தி என்பன பற்றிய முன்மொழிதல்களையும்‌ விமர்சனங்களையும்‌ 
feedbackicttextbook @gmail.com எனும்‌ மின்னஞ்சல்‌ முகவரிக்கு அனுப்புமாறு 


கேட்டுக்கொள்கின்றோம்‌. 


எழுத்தாளர்‌ குழு 


xii 


ஒழுங்கமைப்பு 


நீங்கள்‌ மைய 
முறைவழி அலகைப்‌ 
பார்த்திருக்கின்றீர்களா ? 


ஆம்‌. நான்‌ 
பார்த்திருக்கிறேன்‌. 


இந்த மைய முறைவழி ' 
அலகு என்பது என்ன? 
அது எங்கே இருக்கிறது ? 


CPU என்பது மைய 
முறைவழி அலகு. அதனை 
வெளியே இருந்து பார்க்க 


முடியாது. 


உ. கணினி சரியாக ஓர்‌ உணவகத்தின்‌ சமையலறையைப்‌ போன்றது. கணினியின்‌ 
மைய முறைவழி அலகு (CPU) அச்சமையலறையில்‌ இருக்கும்‌ சமையற்காரரைப்‌ 
போன்றது. 

உ சமையற்காரர்‌ உணவகத்தில்‌ உணவைத்‌ தயாரிப்பது போன்று மைய முறைவழி 
அலகு கணினியில்‌ உள்ள தரவுகளைத்‌ தயார்செய்து தகவல்களாக மாற்றுகின்றது. 

உ சமையற்காரர்‌ வேலை செய்யும்‌ கதி மீது உணவு தயாரிக்கப்படும்‌ கதி 
தீர்மானிக்கப்படுவது போன்று மைய முறைவழி அலகின்‌ கதி மீது கணினியின்‌ 
கதி தீர்மானிக்கப்படுகின்றது. 

உ. சமையலறையில்‌ இரு சமையற்காரர்கள்‌ வேலை செய்யும்போது இரு வகை 
உணவுகளை ஒரே தடவையில்‌ தயாரிக்க முடியும்‌. அவ்வாறே இரட்டைப்‌ பணி 
முறைவழிப்படுத்தியின்‌ (Dual core processor) மூலம்‌ கணினி ஒரே தடவையில்‌ 
இரு பணிகளை நிறைவேற்ற முடியும்‌. 


மைய முறைவழி அலகை இனங்காண்போம்‌ | 


மைய முறைவழி அலகு (Central Processing Unit - CPU) என்பது வழங்கப்படும்‌ 
அறிவுறுத்தல்களுக்கேற்பத்‌ தொழிற்பட்டுத்‌ தரவுகளை முறைவழிப்படுத்தும்‌ இலக்க 
முறைச்‌ சுற்றாகும்‌. கணினி மூலம்‌ நிறைவேற்றப்படும்‌ எவ்வகைத்‌ தொழிலையும்‌ 
அதன்‌ எந்தச்‌ சந்தர்ப்பத்திலும்‌ மைய முறைவழி அலகு பின்னணியில்‌ தொழிற்பட்டுக்‌ 
கொண்டிருக்கும்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 1 


கணினிச்‌ செய்நிரலில்‌ (மஜக) தேக்கி வைக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களை 
நடைமுறைப்படுத்தலே இதன்‌ பிரதான தொழிலாகும்‌. 


உரு 1.1 மைய முறைவழி அலகு 


மைய முறைவழி அலகை வெளியே இருந்து அவதானிக்க முடியாது. அது முறைமை 
அலகிலுள்ள தாய்ப்பலகையில்‌ தானப்படுத்தப்பட்டிருக்கும்‌. 


முறைமை அலகு தாய்ப்பலகை மைய முறைவழி அலகு 
(System Unit) (Motherboard) (Central Processing 
Unit) 


உரு 1.2 மைய முறைவழி அலகின்‌ அமைவு 


மைய முறைவழி அலகின்‌ முக்கிய பகுதிகளை இனங்காண்போம்‌ | 


மைய முறைவழி அலகு மூன்று முக்கிய பகுதிகளைக்‌ கொண்டுள்ளது. 


எண்கணித, தருக்க அலகு 
(Arithmetic & Logical Unit) 
கட்டுப்பாட்டு அலகு 
(Control Unit 


Memory Registers நினைவகப்‌ பதிவகங்கள்‌ 


(Memory Registers) 


உரு 1.8 மைய முறைவழி அலகின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


2 இலவசப்‌ பாடநூல்‌ 


எண்கணித, தருக்க அலகின்‌ (Arithmatic & Logical Unit) மூலம்‌ எண்கணித மற்றும்‌ 
தருக்கச்‌ செயல்கள்‌ மேற்கொள்ளப்படுகின்றன. இவ்வலகின்‌ தொழிலை இரு முக்கிய 
பகுதிகளாகப்‌ பிரிக்கலாம்‌. 


ஸூ கூட்டல்‌, வகுத்தல்‌, கழித்தல்‌, பெருக்கல்‌ போன்ற 


கே Po படிக்‌ கணிதச்‌ செய்கைகள்‌ 
. ண. 


உதாரணம்‌ : 2-3 =5 


ட்ட இரு எண்களை ஒப்பிடுதல்‌ போன்ற 
ய, UPao\ A தருக்கச்‌ செய்கைகள்‌ 


உதாரணம்‌ : 3 - 2 


1.2.2 கட்டுப்பாட்டு அலகு | 


கட்டுப்பாட்டு அலகின்‌ (C௦௦! Unit) மூலம்‌ கணினியுடன்‌ இணைக்கப்பட்டுள்ள 
வன்பொருள்களுக்கடையே தொடர்பாடல்‌, செய்பணி, கட்டுப்படுத்தல்‌ ஆகியன 
மேற்கொள்ளப்படுகின்றன. அது உள்ளீடு, வெளியீடு / வருவிளைவு ஆகியவற்றின்‌ 
தரவுக்‌ கட்டுப்பாடு, தரவுகள்‌ எந்த இடத்திற்கும்‌ சரியான நேரத்திற்கும்‌ அனுப்புவதை 
உறுதிப்படுத்தல்‌, உரிய சமிக்ஞைகள்‌ (8118) வெற்றிகரமாகக்‌ கிடைக்கின்றனவா 
எனப்‌ பார்த்தல்‌ போன்ற பணிகளையும்‌ செய்கின்றது. 


[123 [| தனையப்பதிவங்க்‌ | 


நினைவகப்‌ பதிவகம்‌ (14௦௫ Register) என்பது மைய முறைவழி அலகு பயன்படுத்தும்‌ 
தரவுகளையும்‌ அறிவுறுத்தல்களையும்‌ தற்காலிகமாக சேமித்து வைத்துக்‌ கொள்ளும்‌ 
இடமாகும்‌. இந்நினைவகப்‌ பதிவகங்களின்‌ தேக்கி வைப்பதற்கான கொள்ளளவு 
வன்வட்டு போன்ற ஏனைய கணினி நினைவகங்களுடன்‌ ஒப்பிடும்போது சிறிய 
அளவினதாகும்‌. எனினும்‌ அதன்‌ கதி ஒப்பீட்டளவில்‌ கூடியதாகும்‌. 


செயற்பாடு 1 - செயல்நூலில்‌ 1.1 ஐப்‌ பார்க்க. 


இலவசப்‌ பாடநூல்‌ 3 


இணி மைய முறைவழி அலகின்‌ பரிணாமத்தை இனங்காண்போம்‌ ] 


கணினி முறைமையில்‌ மைய முறைவழி அலகிற்குப்‌ பயன்படுத்தப்பட்ட மின்னணுக்‌ 


கருவிகளுக்கேற்ப அதனை நான்கு தலைமுறைகளாகப்‌ பிரித்துக்‌ காட்டலாம்‌. 


1. முதலாம்‌ தலைமுறை (வெற்றிடக்‌ குழாய்கள்‌) 


2. இரண்டாம்‌ தலைமுறை (திரான்சிஸ்றர்கள்‌) 


3. மூன்றாம்‌ தலைமுறை (ஒருங்கிணைந்த சுற்றுகள்‌) 
4. நான்காம்‌ தலைமுறை (நுண்‌ முறைவழியாக்க) 


இவ்வகைப்படுத்தல்‌ தரம்‌ 7 இல்‌ உங்கள்‌ விளக்கத்திற்கான எளிய வகைப்படுத்தலாகும்‌. 


பல்வேறு சந்தர்ப்பங்களில்‌ மைய முறைவழி அலகின்‌ பரிணாமம்‌ பல்வேறு 


தலைமுறைகளாகப்‌ பிரித்துக்‌ காட்டப்படும்‌ சந்தர்ப்பங்களும்‌ உள்ளன. 


86 ~Pal 


duck 0௨ ®Pv 
Qu ® 


CzuosP Po UUSEugn [PO 


211 


உரு 1.4 வெற்றிடக்‌ குழாய்கள்‌ 


Po U°RAIA: 


£ 22” 2RUq 2 
ட்பகீர்‌ ஈமக்‌ த. 


வெற்றிடக்‌ குழாய்‌ (Vacuum Tubes) 


வெற்றிடக்‌ குழாய்கள்‌ அதிக எண்ணிக்கையில்‌ 
(18, 000 ஆக இருந்த அதே வேளை அதனால்‌ 
உண்டாகிய வெப்பத்தைக்‌ கட்டுப்படுத்துவ 
தற்கு ஒரு குளிர்ச்சியாக்கல்‌ முறைமை தேவைப்‌ 
பட்டது. இதனால்‌ அதிக அளவு மின்‌ சக்தி 
நுகரப்பட்டது. 


ஓர்‌ அறை அளவு பெரியது. 
மில்லிசெக்கனில்‌ அளக்கப்பட்டது. 


உற்பத்திக்கும்‌ பராமரிப்புக்கும்‌ அதிக 
கிரயத்தைத்‌ தாங்கவேண்டி இருந்தது. 
ENIAC, UNIVAC, EDVAC 


உரு 1.5 முதலாம்‌ தலைமுறைக்‌ கணினி (ENIAC) 


இலவசப்‌ பாடநூல்‌ 


பயன்படுத்திய மின்னணுத்‌ 

தொழினுட்பவியல்‌ : இரான்‌சிஸ்நர்கள்‌ (Tரans1Stors) 

மின்‌ நுகர்ச்சி : முதலாம்‌ தலைமுறையுடன்‌ ஒப்பிடும்போது 
குறைவானது. 

கணினியின்‌ அளவு : முதலாம்‌ தலைமுறையுடன்‌ ஒப்பிடும்போது 
அளவில்‌ சிறியது 


தொழிற்படும்‌ கதி : மைக்ரோசெக்கனில்‌ அளக்கப்பட்டது. 
கிரயம்‌ : கொள்வனவு செய்வதற்கு அதிக கிரயத்தைத்‌ 
தாங்க வேண்டியிருந்தது. 
இத்தகைய கணினிக்கு உதாரணங்கள்‌ : IBM 7030, CDC 1604 


உரு 1.6 திரான்சிஸ்றர்கள்‌ உரு 1.7 இரண்டாம்‌ தலைமுறைக்‌ கணினி 


பயன்படுத்திய மின்னணுத்‌ 
தொழினுட்பவியல்‌ : ஒன்றிணைந்த சுற்றுகள்‌ (Integrated Circuits) 


்‌ 

மின்‌ நுகர்ச்சி .... இரண்டாம்‌ தலைமுறையுடன்‌ ஒப்பிடும்போது 
குறைவானது 

கணினியின்‌ அளவு : இரண்டாம்‌ தலைமுறையுடன்‌ ஒப்பிடும்போது 
அளவில்‌ சிறியது 


தொழிற்படும்‌ கதி : நனோசெக்கனில்‌ அளக்கப்பட்டது. 


கிரயம்‌ ்‌ இரண்டாம்‌ தலைமுறையுடன்‌ ஒப்பிடும்போது 
கிரயம்‌ குறைவானதாகும்‌. 


இத்தகைய கணினிக்கு உதாரணங்கள்‌ ்‌ IBM 360, CDC 6600 


உரு 1.8 ஒன்றிணைந்த சுற்று உரு 1.9 மூன்றாம்‌ தலைமுறைக்‌ கணினி 


இலவசப்‌ பாடநூல்‌ த்‌ 


மின்‌ நுகர்ச்சி 


கணினியின்‌ அளவு 


தொழிற்படும்‌ கதி 


கிரயம்‌ 


இத்தகைய கணினிக்கு உதாரணங்கள்‌ 


உரு 1.10 நுண்முறைவழியாக்கி 


பயன்படுத்திய மின்னணுத்‌ 
தொழினுட்பவியல்‌ : 


நுண்முறைவழியாக்கி (Microprocessor) 


: மூன்றாம்‌ தலைமுறையுடன்‌ ஒப்பிடும்போது 


குறைவானது 


: மூன்றாம்‌ தலைமுறையுடன்‌ ஒப்பிடும்போது 


அளவில்‌ சிறியது. 


... பிக்கோசெக்கனிலும்‌ ( MIPS ( Million of 


instruction per second )) இலும்‌ 
அளக்கப்படுகின்றது. 


மூன்றாம்‌ தலைமுறையுடன்‌ ஒப்பிடும்போது 
கிரயம்‌ மிகக்‌ குறைவானதாகும்‌. 


தற்காலத்தில்‌ பயன்படுத்தப்படும்‌ கணினிகள்‌ 


உரு 1.11 நான்காம்‌ தலைமுறைக்‌ கணினிகள்‌ 


இலவசப்‌ பாடநூல்‌ 


10CPoH m (MHz) = 1000 000 Hz 


செயற்பாடு 2 - செயல்நூலில்‌ 1.2 ஐப்‌ பார்க்க. 


* கணினியின்‌ மூளையாக மைய முறைவழி அலகு (02) உள்ளது. 

* மைய முறைவழி அலகு மூன்று முக்கிய பகுதிகளைக்‌ கொண்டுள்ளது. 
உ. எண்கணித, தருக்க அலகு (ALU) 
உ கட்டுப்பாட்டு அலகு (பே) 


உ நினைவகப்‌ பதிவகங்கள்‌ (Memory Registers) 


மைய முறைவழி அலகு 
(CPU) 


கணினியில்‌ நடைபெறும்‌ கணினியில்‌ நடைபெறும்‌ 
எல்லா எண்கணித, தருக்கச்‌ எல்லா : 5 
செய்பணிகளையும்‌ எண்கணித, தருக்கச்‌ செய்‌ பபப பபப நி SA 
an பணிவையும்‌ தேக்ககமாகத்‌ 
உதாரணம்‌ : கடடுப்படுத்தப்படுகின்து. சந்திம 
ப வல்‌ gn பு வடு &> 


இலவசப்‌ பாடநூல்‌ 7 


* கணினியின்‌ பரிணாமத்தில்‌ படிப்படியாக மைய முறைவழி அலகின்‌ கத 
அதிகரித்துள்ளது. 

* மைய முறைவழி அலகிற்காகப்‌ பயன்படுத்தப்பட்ட மின்னணுத்‌ தொழினுட்பக்‌ 
கணினிகளை நான்கு தலைமுறைகளாகப்‌ பிரித்துக்‌ காட்டலாம்‌. 


1. முதலாம்‌ தலைமுறை (வெற்றிடக்‌ குழாய்கள்‌) 


2. இரண்டாம்‌ தலைமுறை (திரான்சிஸ்றர்கள்‌) 
3. மூன்றாம்‌ தலைமுறை (ஒன்றிணைந்த சுற்றுகள்‌) 
4. நான்காம்‌ தலைமுறை (நுண்முறைவழியாக்கி) 


8 இலவசப்‌ பாடநூல்‌ 


அதற்குத்தான்‌ 
இடையூடகமாகப்‌ 
பணிசெயல்‌ முறைமை 


கீதா, நீ கணினியுடன்‌ 
எப்படிக்‌ கொடுக்கல்‌ 
வாங்கல்‌ செய்கிறாய்‌ ? 


<i 


ண்‌ 


முறைமை...? அது 
என்ன? 


[21 1] பணிசெயல்‌ முறைமையை இனங்காண்போம்‌ | 


பணிசெயல்‌ முறைமை என்பது ஒரு மென்பொருளாகும்‌. கணினியைப்‌ பயன்படுத்திப்‌ 
பணிகளை நிறைவேற்றுவதற்கு இம்மென்பொருள்‌ தேவையாகும்‌. இதன்‌ 
மூலம்‌ வன்பொருள்களையும்‌ மென்பொருள்களையும்‌ கட்டுப்படுத்தல்‌, பயனர்‌ 
இடைமுகத்தை வழங்கல்‌ போன்ற பல பணிகள்‌ மேற்கொள்ளப்படுகின்றன. 


பயனர்‌, கணினியுடன்‌ எளிதாகத்‌ தொடர்புபடுவதற்குப்‌ பயனர்‌ 
' இடைமுகத்‌ User Interf : ள்‌ 
முகத்தை (User Interface) வழங்குகின்றது. 


க வண்து ஒ மைய முறைவழி அலகின்‌ தொழிலைக்‌ 


கட்டுப்படுத்துகின்றது. 


ஓ கணினியின்‌ நினைவகத்தை (140௦௫7) உகந்தவாறு 
கையாளுகின்றது. 


ஓ தேக்ககச்‌ சாதனங்களின்‌ (Storage Devices) தொழில்களைக்‌ 
கட்டுப்படுத்துகின்றது. 

ஓ கோப்புகளையும்‌ கோப்புறைகளையும்‌ உகந்தவாறு 

பராமரிப்பதற்குரிய பணிகளைச்‌ செய்கின்றது. 


இலவசப்‌ பாடநூல்‌ 9 


ஓ பயனர்‌ பெயர்‌ (User name), கடவுச்‌ சொல்‌ (1285818014) ஆகியவற்றின்‌ மூலம்‌ 
_. கணினியின்‌ பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்றது. 


ஓ வன்பொருள்களைத்‌ தொழிற்படச்‌ செய்கின்றது. 


பல்வேறு வகைப்‌ பணிசெயல்‌ முறைமைகள்‌ | 


கணினிகளில்‌ பயன்படுத்தப்படும்‌ பணிசெயல்‌ முறைமைகளுக்குச்‌ சில உதாரணங்கள்‌ 


மைக்ரோசொஃப்ற்‌ டொஸ்‌ 
(Microsoft Disk Operating System - 
Ms Dos) 


அப்பிள்‌ மக்கின்ரொஷ்‌ 
(Apple Macintosh - Mac OS) 


சூட்டிகைத்‌ தொலைபேசிகளில்‌ பயன்படுத்தப்படும்‌ பணிசெயல்‌ முறைமைகளுக்குச்‌ சில 
உதாரணங்கள்‌ 


அன்ட்றொயிட்‌ (Android) 

சூட்டிகைத்‌ தொலைபேசிகளில்‌ (Smartphone) 
பயன்படுத்தப்படுகின்றது. 

உதாரணம்‌ - Samsung, 10 


அ 
(இ! 


aNDROID 


10 இலவசப்‌ பாடநூல்‌ 


iOS 
iPhone, iPad போன்ற அப்பிள்‌ சூட்டிகைத்‌ 


தொலைபேசிகளில்‌ பயன்படுத்தப்படுகின்றது. 


பிளாக்பெரி 05 (Blackberry OS) 
பிளாக்பெரி சூட்டிகைத்‌ தொலைபேசிகளில்‌ பயன்‌ 


படுத்தப்படுகின்றது. 
வின்டோஸ்‌ மொபைல்‌ 05 (Windows Mobile OS) 
லுமியா, 140178 போன்ற சூட்டிகைத்‌ தொலைபேசி 


*2: BlackBerry. 


88 Windows 
களில்‌ பயன்படுத்தப்படுகின்றது. 


நான்‌ பாடிய 
பாட்டையும்‌ பதிவு 


“நான்‌ வரைந்த ஓவியம்‌ 
இதோ விவரணம்‌ 
பின்னர்‌ பார்ப்பதற்கு 
இவை தேவை 


எனது நடனத்தையும்‌ 
காணொளியாக்கிப்‌ 


ஆவணங்கள்‌, படங்கள்‌, காணொளிகள்‌, அசையும்‌ உருக்கள்‌, குரல்‌, ஒலி எனப்‌ 
பல்வேறு விதமாகத்‌ தரவுகளும்‌ தகவல்களும்‌ உள்ளன. அத்தரவுகளையும்‌ 
தகவல்களையும்‌ கணினித்‌ தேக்ககச்‌ சாதனங்களில்‌ தேக்கி வைக்கலாம்‌. இவ்வாறே 
கணினிக்கு அறிவுறுத்தல்களை வழங்கும்‌ செய்நிரல்களையும்‌ தேக்கி வைக்கலாம்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 11 


PTIILITLLL. 


காணொளியும்‌ 
அசைவூட்டங்களும்‌ 
(Video & animations) 


குரலும்‌ ஒலிகளும்‌ 
தன்‌ (Voice & sounds) 
ஆவணங்கள்‌ 

(Documents) 


10 இ) 


பணிசெயல்‌ 
முறைமைகள்‌ 
(Operating systems) 


றைவழிப்‌ 

மன்பொருள்‌ 
(Word processing 
software) 


படம்‌ 
(Photos) 


உரு. 2.1 தேக்ககச்‌ சாதனங்களில்‌ தேக்கி வைக்கத்தக்க தரவுகள்‌, தகவல்கள்‌, செய்நிரல்கள்‌ ஆகியவற்றுக்கு 
உதாரணங்கள்‌ 


முன்னர்‌ தகவல்களை 
நிரந்தரமாக வைத்திருப்பதற்கு 
ஓலைச்‌ சுவடிகள்‌ 
பயன்படுத்தப்பட்டன. 
இப்போது நாம்‌ கடதாசியைப்‌ 
பயன்படுத்துகிறோம்‌. 


கணினியில்‌ 
தகவல்கள்‌ தேக்ககச்‌ 
சாதனங்களில்‌ தேக்கி 
வைக்கப்படுகின்றன 4 


அப்படியென்றால்‌ 

கணினியில்‌ தகவல்கள்‌ 
எங்ஙனம்‌ தேக்கி 

வைக்கப்படுகின்றன. 


கணினித்‌ தேக்ககச்‌ சாதனங்கள்‌ 


கணினியில்‌ தரவுகள்‌, தகவல்கள்‌, செய்நிரல்கள்‌ ஆகியவற்றைத்‌ 
தேக்கி வைப்பதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ சாதனங்கள்‌ தேக்ககச்‌ 
சாதனங்கள்‌ எனப்படும்‌. 


12 


இலவசப்‌ பாடநூல்‌ 


கணினித்‌ தேக்ககச்‌ சாதனங்களை அவற்றின்‌ உற்பத்திக்குப்‌ பயன்படுத்தப்பட்டுள்ள 
தொழினுட்பவியலுக்கேற்பச்‌ சில பகுதிகளாகப்‌ பிரிக்கலாம்‌. 
1. காந்த ஊடகச்‌ சாதனங்கள்‌ (Magnetic media devices) 
உதாரணம்‌: வன்வட்டு 
2. ஒளியியல்‌ ஊடகச்‌ சாதனங்கள்‌ (Optical media devices) 
உதாரணம்‌: இறுவட்டு 
3. திண்ம நிலை ஊட கச்‌ சாதனங்கள்‌ (Solid state Media devices) 
உதாரணம்‌: பளிச்சீட்டு நினைவகம்‌ (Flash Memory) 


இவ்வூடகச்‌ சாதனங்கள்‌ ஒவ்வொன்றினதும்‌ தொழிற்பாடும்‌ தொழினுட்பவியலும்‌ 
ஒன்றிலிருந்தொன்று வேறுபட்டவை. 


22.1 || கந்தனை தனங்கள்‌. | 


காந்த ஊடகச்‌ சாதனங்களாகக்‌ காந்த நாடாக்கள்‌ (Magnetic tapes), நெகிழ்‌ 
வட்டுகள்‌ (Floppy 01818), வன்‌ வட்டுகள்‌ (Hard disks) 
ஆகியவற்றைக்‌ குறிப்பிடலாம்‌. இவை காந்த இயல்புள்ள 


மேற்பரப்பை அல்லது நாடாவைக்‌ கொண்டுள்ளன. 


உ வன்‌ வட்டுகள்‌ 


வன்‌ வட்டுகள்‌ காந்த இயல்புள்ள வட்டைக்‌ 


கொண்டுள்ளன. வன்‌ வட்டுக்கள்‌ உள்வாரி வன்‌ வட்டு சாந்த வட்டும்‌ உலோகத்‌ தலையும்‌ 
எனவும்‌ வெளிவாரி வன்‌ வட்டு எனவும்‌ வகைப்படுத்தப்படும்‌. 


உள்வாரி வன்‌ வட்டு அதிகளவு தகவல்களை நிலையாகத்‌ 
தேக்கி வைக்கத்தக்கதாக ஒரு கணினித்‌ தொகுதி அலகில்‌ 


உள்ள காந்த ஊடகச்‌ சாதனமாகும்‌. வெளிவாரி வன்‌ வட்டு 


வன்‌ வட்டு 


(Hard disk) 


தேவைக்கேற்ப இங்கும்‌ அங்கும்‌ காவிச்‌ செல்லத்தக்க 


ஒரு வெளித்தேக்ககச்‌ சாதனமாகும்‌. இவற்றை 500 GB, 
1 TB, 2 TB என்றவாறு பல்வேறு கொள்திறன்களில்‌ 
தெரிந்தெடுக்கலாம்‌. 


வெளிவாரி வன்‌ வட்டு 


ஓ காந்த நாடாக்கள்‌ (Magnetic tapes) (Portable external hard disk) 


காந்த நாடா என்பது காந்தத்‌ திரவியத்தினால்‌ மூடப்பட்ட ஒரு 
மெல்லிய பிளாத்திக்கு நாடாவாகும்‌. அதில்‌ ஒலி, உருக்கள்‌, கணினித்‌ 


தரவுகள்‌ ஆகியவற்றைத்‌ தேக்கி வைக்கலாம்‌. முன்னர்‌ அதிக 


அளவில்‌ பயன்படுத்தப்பட்ட காந்த நாடாவின்‌ பயன்பாடு இப்போது 
குறைவடைந்துள்ளது. காந்த நாடா 


இலவசப்‌ பாடநூல்‌ 13 


உ நெகிழ்‌ வட்டு (Floppy disk) 


சிறிய அளவில்‌ கோப்புகளைத்‌ தேக்கி வைக்கத்தக்கது. இது பொதுவாக 1.44 MB கொள்‌ 
திறனைக்‌ கொண்டுள்ளது. நெகிழ்‌ வட்டு ஒரு வெளித்‌ தேக்ககச்‌ சாதனம்‌ ஆகையால்‌ 
அது தரவுகளை அங்கும்‌ இங்கும்‌ காவிச்‌ செல்வதற்குப்‌ பயன்படுத்தப்படுகின்றது. 
எனினும்‌, இதன்‌ பயன்பாடு தற்போது குறைவடைந்துள்ளது. 

நெகிழ்‌ வட்டின்‌ உற்பத்தித்‌ தொழினுட்பவியலுக்கேற்ப உற்பத்தி செய்யப்பட்ட 
நெகிழ்‌ வட்டிலும்‌ பார்க்கக்‌ கூடுதலான கொள்திறனுள்ள 210 வட்டு (21 01516), Jazz 
வட்டு (1822 01514) போன்ற வட்டுகள்‌ இப்போது பயன்படுத்தப்படுகின்றன. எனினும்‌ 
இவையும்‌ பயன்பாட்டில்‌ அரிதாகவே காணப்படுகின்றன. 


aE 


S =] 
Floppy disk zip disk Jazz disk 
1.44 MB 250 MB 2GB 


[232 ] ஒளியியல்‌ ஊடகச்‌ சாதனங்கள்‌ | 


ஒளியியல்‌ ஊடகச்‌ சாதனங்களில்‌ லேசர்க்‌ கதிர்களின்‌ மூலம்‌ தரவுகளை எழுதுதலும்‌ 
வாசித்தலும்‌ நடைபெறும்‌. ஒளியியல்‌ தட்டுகள்‌ (0ற(108] 01516) பல வகைப்படும்‌. 


இவற்றை அங்கும்‌ இங்கும்‌ கொண்டு செல்லலாம்‌. 


உ இறுவட்டுகள்‌ (CD - Compact Disks) 


தரவுகள்‌ ஒரு தடவை மாத்திரம்‌ எழுதப்படத்தக்க CD-R 
(Recordable), தரவுகள்‌ அழித்துப்‌ பலதடவைகள்‌ எழுதப்படத்‌ 
தக்க CD-RW (ReWritable) என இரு வகை இறுவட்டுகள்‌ 
உள்ளன. இவ்வட்டுகள்‌ 650MB மற்றும்‌ 7008 கொள்திறன்‌ 


CD-R, CD-RW 
இறுவட்டுகள்‌ 


குலை உடையவை. 


உ இலக்கமுறைப்‌ பல்திறவாற்றல்‌ வட்டுகள்‌ (DVD - Digital Versatile Disks) 


இவற்றில்‌ தரவுகள்‌ ஒரு தடவை மாத்திரம்‌ எழுதப்படத்தக்க 7 = \ 
DVD-R, தரவுகள்‌ அழித்துப்‌ பல தடவைகள்‌ எழுதப்படத்தக்க (021 (ட 


DVD-RW என இரு வகைகள்‌ உள்ளன. இவ்வட்டுகள்‌ 4.7 GB, ட அ 
8.5 GB, 15 GB, 30 GB போன்ற கூடுதலான கொள்திறன்களை வட்ல அங்கத லங்கு 

இலக்கமுறைப்‌ 
உடையவை. 


பல்திறவாற்றல்‌ வட்டுகள்‌ 


14 இலவசப்‌ பாடநூல்‌ 


உ புளூ றே வட்டுகள்‌ (Blue Ray Disks) 
இவ்வகை வட்டுகளின்‌ ஒரு தளத்தில்‌ (மேற்பரப்பில்‌ ) 25 GB என்ற 


விதமாகப்‌ பல தளங்களில்‌ தரவுகள்‌ தேக்கி வைக்கப்படலாம்‌. 


Blue Ray Disks 
புளூ றே வட்டுகள்‌ 


2.3.3 திண்ம நிலையில்‌ உள்ள ஊடகச்‌ சாதனங்கள்‌ | 


திண்ம நிலையில்‌ உள்ள ஊடகச்‌ சாதனங்களில்‌ தரவுகளை எழுதுதலும்‌ வாசித்தலும்‌ 
இலத்திரனியல்‌ முறையில்‌ விரைவாக நடைபெறும்‌. வன்‌ வட்டுகளில்‌ மற்றும்‌ 
இறுவட்டுகளில்‌ உள்ளது போன்று தரவுகளை எழுதுவதற்கும்‌ வாசிப்பதற்கும்‌ 
இயங்கும்‌ பாகங்கள்‌ இல்லாமையால்‌ இது திண்ம நிலையில்‌ உள்ள சாதனங்கள்‌ 
(Solid state devices) எனப்படும்‌. 


திண்மநிலைச்‌ சாதன பளிச்சீட்டு செலுத்தி நினைவக அட்டை 
செலுத்தி (SSD drive) (Pen drive) (Memory card) 


உரு 2.2 தேக்ககச்‌ சாதனங்களுக்கான சில உதாரணங்கள்‌ 


செயற்பாடு 2 - செயல்நூலில்‌ 2.2 ஐப்‌ பார்க்க. 


இலவசப்‌ பாடநூல்‌ 15 


கோப்பையும்‌ கோப்புறையையும்‌ இனங்காண்போம்‌ ] 


கணினியில்‌ பல 
கோப்பு வகைகள்‌ 
உள்ளனவா? 


கோப்பு (File) —— 


myself.doc 


myfiles 


ஆம்‌. அவற்றைக்‌ 
கோப்புறைகளில்‌ 
வகைப்படுத்தித்‌ 
தேக்கி வைக்கலாம்‌. 


கோப்புறை 
(Folder) 


[க] சோப்பு என்பதுயாத?்‌ | 


கணினியில்‌ சேமித்து வைக்கப்படும்‌ ஆவணம்‌, பாட்டு, படம்‌ போன்ற எதனையும்‌ 
கோப்பு (File) என அழைக்கலாம்‌. ஒரு கோப்பு இரு பகுதிகளைக்‌ கொண்டுள்ளது. 


1 கோப்பு 


த கோப்பின்‌ பெயர்‌ 
File name 


” கோப்பின்‌ நீட்சி 
File extention 


கோப்பின்‌ பெயர்‌ : கோப்பினை இனங்காண்பதற்குப்‌ பயன்படுத்தப்படுகின்றது. 
கோப்பின்‌ நீட்சி : கோப்பின்‌ பிரயோக மென்பொருளைக்‌ இனங்காண்பதற்குப்‌ 
பயன்படுத்தப்படுகின்றது. 


16 


இலவசப்‌ பாடநூல்‌ 


உதாரணம்‌ : sporstmeet.docx 


கோப்பின்‌ பெயர்‌ கோப்பின்‌ நீட்சி 


இது ஒரு சொல்‌ முறைவழிப்படுத்தல்‌ மென்பொருளைப்‌ பயன்படுத்தி sறortsmeet 
என்னும்‌ பெயரில்‌ அமைக்கப்பட்ட கோப்பாகும்‌. 


[24.2 || சோப்புறையை இனங்ளண்போம்‌ ட] 


கோப்புறை 
கோப்பு 


chapter 1 . . . 
ந கோப்புறையின்‌ பெயர்‌ 


கோப்புகளைத்‌ தேக்கி வைப்பதற்குக்‌ கோப்புறை (Folder) பயன்படுத்தப்படுகின்றது. 
ஒன்றோடொன்று தொடர்புபட்ட கோப்புகளை ஒருமித்து வைத்துக்‌ கொள்வதற்கு 
இவை பயன்படுத்தப்படும்‌ அதன்‌ மூலம்‌ கோப்புகளை ஒழுங்குமுறையில்‌ வைப்பதும்‌ 
அதற்கேற்ப விரைவாகத்‌ மீள திறத்தலும்‌ எளிதாகும்‌. 

ஒரு கோப்புறையினுள்‌ ஒரு கோப்பு அல்லது பல கோப்புகள்‌ இன்னும்‌ வேறு 
உபகோப்புறைகளும்‌ இருக்கலாம்‌. 


work book chapter 1 chapter 2 
பிரதான கோப்புறை உபகோப்புறைகள்‌ 


கோப்புறையை அமைத்துப்‌ பதிப்பிப்போம்‌ | 


கோப்புறையை அமைத்தல்‌ 


கோப்புறையை அமைக்கையில்‌ பயன்படுத்தப்படும்‌ முறைகள்‌ ஒவ்வாரு பணிசெயல்‌ 
முறைமைக்கும்‌ ஏற்ப வேறுபடலாம்‌. உரு 2.3 இல்‌ ஒரு முறை காட்டப்பட்டுள்ளது. 


இலவசப்‌ பாடநூல்‌ 17 


உரு 2.3 கோப்புறையை அமைப்பதற்கான படிமுறைகள்‌ 


செயற்பாடு 3 - செயல்நூலில்‌ 2.3 ஐப்‌ பார்க்க. 


கோப்புறையில்‌ கோப்புகளைச்‌ சேமித்தல்‌ 

தயாரித்த கோப்பினைப்‌ பின்னர்‌ ஒரு சந்தர்ப்பத்தில்‌ மறுபடியும்‌ பயன்படுத்த 
வேண்டுமெனின்‌ அதனைச்‌ சேமித்து வைக்க வேண்டும்‌. இங்கு கோப்பினைச்‌ 
சேமிப்பதற்கு 58/6 அல்லது 58/6 as கட்டளை பயன்படுத்தப்படும்‌. 


கோப்பினை முதல்‌ தடவை சேமிக்கும்போது தெரிந்தெடுக்கப்படும்‌ கட்டளை 
எதுவாகினும்‌ 58௦ ௮5 கட்டளைச்‌ சாளரம்‌ திறக்கப்படும்‌. 


ட1::] 


File Edit View Window Help 


New 
Open 
Close 
Save 
ணத ண 


Print 


Save changes to the document 'My 
Pet' before quitting? 


உரு 2.4 கோப்பினைச்‌ சேமித்தல்‌ 


கோப்பினைத்‌ தேக்கி வைப்பதற்குத்‌ தேவையான கோப்புறையைத்‌ தெரிந்தெடுத்துச்‌ 
சேமிப்பதற்கான கட்டளையை வழங்கும்போது கோப்பு, கோப்புறையினுள்‌ தேக்கி 
வைக்கப்படும்‌. 


அமைத்த கோப்புறையைத்‌ திறத்தல்‌ 

கோப்புறை அமைக்கப்பட்ட இடத்திற்குச்‌ சென்று தேவையான பெயரைக்‌ கொண்ட 
கோப்புறையைத்‌ தெரிந்தெடுத்து அதன்‌ மீது சுட்டியின்‌ முனையைக்‌ கொண்டு 
சென்று இடது சுட்டிப்‌ பொத்தானை இரு தடவைகள்‌ சொடக்குவதன்‌ (Double click) 
மூலம்‌ கோப்புறையைத்‌ திறக்கலாம்‌. 


18 இலவசப்‌ பாடநூல்‌ 


File Edit View 


உரு 2.5 கோப்பினைத்‌ திறத்தல்‌ 


கோப்புறையை நகல்‌ செய்தலும்‌ நகர்த்தி வைத்தலும்‌ 


ஒரு கோப்புறையை வேறோர்‌ இடத்திற்கு நகல்‌ செய்யவும்‌ நகர்த்தி வைக்கவும்‌ 
முடியும்‌. அந்த இடம்‌ ஒரு உள்ளக இடமாக அல்லது வெளித்தேக்ககச்‌ சாதனத்தில்‌ 
உள்ள இடமாக இருக்கலாம்‌. 


முதலில்‌ உரிய கோப்புறை தேக்கி வைக்கப்பட்ட இடத்திற்குச்‌ சென்று அதனைத்‌ 
தெரிந்தெடுக்க வேண்டும்‌. 


நகல்‌ செய்வதற்கு 
படிமுறை 1 


முதலில்‌ கருவி நிரலில்‌ உள்ள Copy 
என்னும்‌ அல்லது 
சுட்டியின்‌ வலப்‌ பொத்தானை அழுத்‌ 


கட்டளையை 


தெரிவுப்‌ 
பட்டியில்‌ உள்ள 0003 என்னும்‌ 


தும்போது கிடைக்கும்‌ 


கட்டளையைத்‌ தெரிந்தெடுக்குக. 


படிமுறை 2 


அதன்‌ பின்னர்‌ நகல்செய்ய வேண்டிய 
இடத்திற்குச்‌ சென்று 18516 என்னும்‌ 
கட்டளையைத்‌ தெரிந்தெடுக்குக. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


நகர்த்தி வைப்பதற்கு 

படிமுறை 1 

உ முதலில்‌ கருவி நிரலில்‌ உள்ள (மே 
என்னும்‌ கட்டளையை அல்லது 
சுட்டியின்‌ வலப்‌ பொத்தானை 

அழுத்தும்போது 

கிடைக்கும்‌ தெரிவுப்‌ பட்டியில்‌ 


பொத்தானை 
உள்ள ய! என்னும்‌ கட்டளையைத்‌ 


தெரிந்தெடுக்குக. 


படிமுறை 2 
உ உரிய இடத்திற்குச்‌ சென்று Paste 
கட்டளையைத்‌ தெரிந்தெடுக்குக. 


19 


| Documents 2. 
fe got Vow Go hep = 
4ழற்௫உ 
Copy 
= 
வரண்‌ 110. Document 254. 
le மு ன Cut 


௮ படிமுறை 1 

ப ஒரு கோப்பின்‌ பெயரை மாற்றுவதற்குக்‌ 
கோப்பின்‌ மீது சுட்டியின்‌ காட்டியைக்‌ 
கொண்டு சென்று சுட்டியின்‌ வலது 
பொத்தானை அழுத்தும்போது கிடைக்கும்‌ 
்‌ தெரிவுப்பட்டியில்‌ உள்ள Rename 
இக்‌ y கட்டளையைத்‌ தெரிந்தெடுக்குக. 


து எது 
OO: 1 [MY Nentolder 9 


4 WY Favorites பி 
BS Desktop 
த Downloads 
Wl Recent places 
[lk SkyDrive 


படிமுறை 2 
தேவையான பெயரைத்‌ தட்டச்சிடுக. 


கோப்புறையை அழித்து விடுதல்‌ 


1. தற்காலிகமாக அழித்து விடுதல்‌ 


ணு ன X படிமுறை | 
பை எ ுஇுனு ப இர அழித்து விடுவதற்குத்‌ தேவையான கோப்பு 
ர்‌ 1. றையைத்‌ தெரிந்தெடுக்குக. 
கா னள 
படிமுறை 2 


சாவிப்பலகையில்‌ Delete சாவியை அழுத்துக. 


2௦ இலவசப்‌ பாடநூல்‌ 


தற்காலிகமாக 


.. ௩ கணினியின்‌ வன்‌ வட்டுப்‌ போன்ற உள்ளக இடத்தில்‌ தேக்கி 
வைக்கப்பட்டுள்ள கோப்புறை அழிக்கப்பட்டதெனின்‌, அது 
அழிக்கப்படும்‌. அதாவது தேவையானபோது 


அதனைத்‌ திரும்பவும்‌ பெறலாம்‌. 


% பளிச்சீட்டு செலுத்தி (Pen drive) போன்ற ஒரு வெளித்‌ தேக்ககச்‌ 
சாதனத்தில்‌ தேக்கி வைக்கப்படடுள்ள ஒரு கோப்புறை 
அழிக்கப்பட்டதெனின்‌, அது நிரந்தரமாக அழிக்கப்படும்‌. அதனை 
மீண்டும்‌ பெற முடியாது. 


2. நிரந்தரமாக அழித்து விடுதல்‌ 


Delete File 


xX Are you sure you want to permanently delete this > 


Letter 01.txt 


x 


Yes 


செயற்பாடு 4 - செயல்நூலில்‌ 2.4 ஐப்‌ பார்க்க. 


படிமுறை 1 

ஒரு குறித்த கோப்புறையை அல்லது 
கோப்பினை நிரந்தரமாக அழிப்பதற்கு Shift 
சாவியுடன்‌ Delete சாவியை அழுத்துக. 


படிமுறை 2 
கிடைக்கும்‌ சொல்லாடற்‌ பெட்டியில்‌ Ye5 


கட்டளையைத்‌ தெரிந்தெடுக்குக. 


கோப்பினதும்‌ கோப்புறையினதும்‌ பண்புகளை இனங்காண்போம்‌ | 


ஒரு கோப்பில்‌ அல்லது கோப்புறையில்‌ அதன்‌ அளவு, வகை, மாற்றிய திகதி போன்ற 


பண்புகள்‌ உள்ளன. உரிய கோப்பு அல்லது கோப்புறை மீது சுட்டியின்‌ முனையைக்‌ 


கொண்டு சென்று சுட்டியின்‌ வலப்‌ பொத்தானை அழுத்தும்போது கிடைக்கும்‌ தெரிவுப்‌ 


பட்டியில்‌ உள்ள ஒரopeரi்€6 கட்டளையைத்‌ தெரிந்தெடுத்தால்‌ அதன்‌ பண்புகள்‌ 


தோன்றும்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


21 


“ | Doc3.docx Properties 


General Security Details Previous Versions கோப்பு வகை 


௬] Doc3.docx 


ஒரு கோப்பினைத்‌ பெயரிடும்‌ 
போது கோப்பு வகையைக்‌ 
Type offile: Microsoft Word Document (.docx காட்டும்‌ விதம்‌ கோப்பின்‌ 
Opens with: (சி Microsoft Word ளு பதப்‌ 


கோப்பு தேக்கி வைக்கப்‌ 
Location: C:\Users\22\Documents பட்டுள்ள இடம்‌ 


Size: 35.4 KB (36,332 bytes) கோப்பின்‌ அளவு 


Size on disk. 36.0 KB (36,864 bytes) 


Created: Thursday, October 27, 2016, 5:32:34 PM கோப்பு 

உ உருவாக்கப்பட்ட 
திகதியும்‌ நேரமும்‌ 

Accessed: Thursday, October 27, 2016, 5:32:34 PM உ கடைசியாகப்‌ 
மாற்றியமைக்கப்பட்ட 
திகதியும்‌ நேரமும்‌ 

உ கடைசியாகத்‌ திறந்த 
திகதியும்‌ நேரமும்‌ 


Modified: Thursday, October 27, 2016, 5:32:34 PM 


Attibutes: | ]Read-only [Hidden Advanced... 


| 06 || Cancel Apply 


உரு 2.5 கோப்பின்‌ பண்புகளை இனங்காணல்‌ 


செயற்பாடு 5 - செயல்நூலில்‌ 2.5 ஐப்‌ பார்க்க. 


22 இலவசப்‌ பாடநூல்‌ 


* பணிசெயல்‌ முறைமையானது மனிதனுக்கும்‌ கணினிக்குமிடையே தொடர்‌ 
பாடலை ஏற்படுத்தும்‌, கணினி வன்பொருள்களையும்‌ ஏனைய மென்‌ 
பொருள்களையும்‌ கட்டுப்படுத்தும்‌ அத்தியவாசியமான மென்பொருள்‌ ஆகும்‌. 


* மைக்குரோசொஃப்ற்‌ வின்டோஸ்‌, அப்பிள்‌ மக்கின்ரொஷ்‌, லினக்ஸ்‌ 
போன்ற பணிசெயல்‌ முறைமைகள்‌ கணினிகளில்‌ பயன்படுத்தப்படும்‌ அதே 
வேளை அன்ட்றொயிட்‌, 105, பிளாக்பெரி 05, வின்டோஸ்‌ மொபைல்‌ 
05 போன்ற பணிசெயல்‌ முறைமைகள்‌ சூட்டிகைத்‌ தொலைபேசிகளில்‌ 
பயன்படுத்தப்படுகின்றன. 


* ஆவணங்கள்‌, படங்கள்‌, காணொளிகள்‌, அசையும்‌ உருக்கள்‌, குரல்கள்‌, ஒலிகள்‌ 
எனப்‌ பல்வேறு விதமாக இருக்கும்‌ தரவுகளும்‌ அறிவுறுத்தல்களும்‌ கணினித்‌ 
தேக்ககச்‌ சாதனங்களில்‌ தேக்கி வைக்கப்படும்‌. 


௩ தற்காலத்தில்‌ வன்‌ வட்டுகள்‌ போன்ற காந்த ஊடகச்‌ சாதனங்கள்‌, இறுவட்டுகள்‌ 
போன்ற ஒளியியல்‌ ஊடகச்‌ சாதனங்கள்‌, பளிச்சீட்டு நினைவகங்கள்‌ போன்ற 
திண்ம நிலைமையில்‌ உள்ள ஊடக சாதனங்கள்‌ என மூன்று வகைத்‌ தேக்ககச்‌ 
சாதனங்கள்‌ பயன்படுத்தப்படுகின்றன. 


உ கோப்புகளையும்‌ கோப்புறைகளையும்‌ அமைத்தல்‌, பதிப்புச்‌ செய்தல்‌, சேமித்தல்‌, 
நகல்‌ செய்தல்‌, நகர்த்தி வைத்தல்‌ போன்ற முகாமைப்‌ பணிகளையும்‌ செய்யலாம்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 23 


3 கணினி முறைமையின்‌ பாதுகாப்பு 


பிள்ளைகளே... எமது 
கணினியை எங்ஙனம்‌ . கட ட 
பாதுகாக்கலாம்‌ என்பதை நீங்கள்‌ கணினி ஆய்கூடத்திற்குப்‌ 
அறிவீர்களா? பூட்டுப்‌ போட்டு 


முறைமை அலகிற்குச்‌ 
சாவி இட்டு... 


நல்லது .... நீங்கள்‌ 
கூறும்‌ எல்லாப்‌ 
பதில்களும்‌ கணினியை 
வெளியேயிருந்து 
பாதுகாக்கும்‌ விதம்‌ 


பற்றிக்‌ குறிப்பிடுகின்றன 
அல்லவா? 


கணினி முறைமையில்‌ வன்பொருள்கள்‌ 
எனவும்‌ மென்பொருள்கள்‌ எனவும்‌ 
அழைக்கப்படும்‌ இரு பொருள்கள்‌ உள்ளன. 
அவற்றை நாம்‌ பாதுகாக்க வேண்டும்‌. 


3.1 கணினி முறைமையைப்‌ பாதுகாப்போம்‌ | 


கணினியின்‌ நிலைத்து நிற்கைக்கும்‌ பாதுகாப்புக்கும்‌ பல்வேறு முற்காப்புகளை 


மேற்கொள்ளல்‌ மிகவும்‌ முக்கியமானது. கணினி முறைமையின்‌ பாதுகாப்பை இரு 
பகுதிகளாகப்‌ பிரிக்கலாம்‌. 


கணினி முறைமையின்‌ 


பாதுகாப்பு 
வன்பொருள்களின்‌ பாதுகாப்பு மென்பொருள்களின்‌ பாதுகாப்பு 


24 இலவசப்‌ பாடநூல்‌ 


[32] கணினி வன்பொருள்களைப்‌ பாதுகாப்போம்‌ 


கணினி வன்பொருள்கள்‌ 


] 


கணினியில்‌ தொட்டு உணரக்கூடியதும்‌ பார்க்கத்தக்கதுமான பகுதிகள்‌ கணினி 
வன்பொருள்கள்‌ (Haare) எனப்படும்‌. இவற்றுக்கு நிச்சயமான வடிவம்‌ உண்டு. 
கணினியிற்கு வெளியில்‌ மாத்திரமல்ல கணினி முறைமை அலகிலும்‌ (System unit) 


கணினி வன்பொருள்கள்‌ உள்ளன. 


சாவிப்பலகை 
(Keyboard) 


| 


உரு 3.1 வெளியே பார்க்கத்தக்க சில 
கணினி வன்பொருள்கள்‌ 


டு தற்போக்குப்‌ பெறுவழி 


நினைவகம்‌ 
(RAM) 


இ 


வன்‌ வட்டு 
(Hard disk) 


குளிர்த்தும்‌ விசிறி 
(Cooling fan) 


தெரிவிப்பி 
(Monitor) 


இலக்கமுறை 


ழூ பல்திறவாற்றல்‌ வட்டு 


செலுத்தி 
(DVD drive) 


வலு வழங்கல்‌ 


ட அலகு 


(Power supply) 


மைய முறைவழி 
அலகு 
(CPU) 


தாய்ப்பலகை 


© (Motherboard) 


உரு 3.2 முறைமை அலகில்‌ உள்ள சில வன்பொருள்கள்‌ 


இலவசப்‌ பாடநூல்‌ 


25 


செயற்பாடு 1 - செயல்நூலில்‌ 3.1 ஐப்‌ பார்க்க. 


கணினி வன்பொருள்களின்‌ பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல்‌ 


| 


கணினியின்‌ வன்பொருள்களுக்குத்‌ தீங்கு ஏற்படத்தக்க சில முக்கிய சந்தர்ப்பங்கள்‌ 


ஏற்படத்தக்க சந்தர்ப்பங்கள்‌ 


கீழே குறிப்பிடப்பட்டுள்ளன. 


உரு 3.3 வன்பொருள்களுக்குச்‌ சேதம்‌ ஏற்படத்தக்க சில சந்தர்ப்பங்கள்‌ 


26 இலவசப்‌ பாடநூல்‌ 


வதற்குச்‌ செய்யத்தக்க 
1 விடயங்கள்‌ 


.... கணினிக்குத்‌ தடைப்படாத வலு 
வழங்கலினூடாக மின்‌ வழங்கப்‌ 
படுகின்றது. சடுதியாக மின்‌ தடை 
ஏற்படும்போது இதன்‌ மூலம்‌ ஒரு 


குறித்தளவு நேரத்திற்கு மின்‌ 


வழங்கப்படும்‌. 


இதன்‌ மூலம்‌ கணினியில்‌ செய்‌ 
யப்படும்‌ பணிகளைச்‌ சேமித்து 


(Save) வைப்பதற்கும்‌ கணினியைப்‌ 
பணிநிறுத்தம்‌ (பரி) செய்‌ 
நேரம்‌ 


வதற்கும்‌ தேவையான 


கிடைக்கும்‌. 


வளிச்சீராக்கம்‌ 
செய்வதற்கு 


தடைப்படாத 
வலு வழங்கியைப்‌ 
பயன்படுத்தல்‌ 


மேற்கொள்ளத்தக்க சில நடவடிக்கைகள்‌ 


்‌ கூடுதலான மின்னோட்டம்‌ பாயும்‌ 
போது கணினிக்கு ஏற்படத்தக்க 
தீங்கைத்‌ தவிர்க்கும்‌ 

வலு வழங்கல்‌ அலகில்‌ (Power 
supply unit) பெரும்பாலும்‌ பயன்‌ 
படுத்தப்படுகின்றது. 


- எனினும்‌ தற்காலத்தில்‌ பயன்பாட்டு 
வசதிக்காக உருகிக்குப்‌ பதிலாகச்‌ 
சிறு சுற்றுடைப்பான்‌ (Mini Circuit 
Brakers - MCB) என்னும்‌ சாதனம்‌ 
பயன்படுத்தப்படுகின்றது. 


உருகியைப்‌ பயன்படுத்தல்‌ 


கணினியின்‌ வன்பொருள்‌ கூறுகளைப்‌ பாதுகாப்பதற்கு நீர்‌ 


எழுச்சிப்‌ 
பாதுகாப்பு 
(Surge 


~ protection) 


. மிகை ஓட்டம்‌ பாய்தல்‌, 
மின்னல்‌ ஆகியவற்றிலி 
ருந்து கணினியைப்‌ பாது 
காக்கின்றது. 


. உபகரணங்களுக்கு 
மிகையான மின்னோட்டம்‌ 
பாய்வதைக்‌ 
கட்டுப்படுத்தி 
மின்சாரத்தை புவித்‌ 
தொடுப்புச்‌ செய்கின்றது. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


கணினி மிகையாக கணினியில்‌ மிகையாக 
வெப்பமாவதை வெப்பமாகும்‌ 
இழிவளவாக்குவதற்குச்‌ சாதனங்களின்‌ மீது 
செய்யத்தக்க குளிர்த்தும்‌ விசிறியைப்‌ 
செயல்கள்‌ பொருத்தல்‌ 
27 


தூசி படிதல்‌, மிகையான ஈரலிப்பு, பூச்சித்‌ 
தொல்லை போன்ற பெளதிகச்‌ சேதங்களிலிருந்து 
பாதுகாப்பதற்காகக்‌ கணினி ஆய்கூடத்தைத்‌ 
துப்புரவாக வைத்திருத்தல்‌ சிறந்த தீர்வாகும்‌. 
அதற்காக நாம்‌ பின்பற்றத்தக்க விடயங்களைப்‌ 
பின்வருமாறு காட்டலாம்‌. 


எப்போதும்‌ வளிச்சீராக்கியைப்‌ ! ட. 
பயன்படுத்துவோம்‌ ஆய்கூடத்தைத்‌ துப்புரவாக 
வைத்திருப்போம்‌ 


க்வி! 


கணினியைப்‌ பெளதிக 


சேதங்களிலிருந்து 


பாதுகாப்போம்‌ 


. ரி த பூச்சிகள்‌, எலிகள்‌ போன்ற விலங்குகள்‌ 
ஆய்கூடத்திற்கு பாதணிகள்‌ ஆய்கூடத்திற்குள்ளே புகுவதைத்‌ 
தடுப்போம்‌ 


இல்லாமல்‌ பிரவேசிப்போம்‌ 


NO FOOD OR 
DRINK IN THIS 
AREA 


்‌ ம்‌ தபல ள்‌ ஈரலிப்பில்லாமல்‌ வைத்திருப்போம்‌ 
ஆய்கூடத்தில்‌ உணவையும்‌ 
பானத்தையும்‌ தவிர்ப்போம்‌ 
உரு 3.4 பெளதிகச்‌ சேதங்களிலிருந்து கணினியைப்‌ பாதுகாப்பதற்குப்‌ பின்பற்றத்தக்க சில படிமுறைகள்‌ 

- பாதணிகளைக்‌ கழற்றிய பின்‌ ஆய்கூடத்தினுள்ளே பிரவேசிப்பதன்‌ மூலம்‌ 
ஆய்கூடத்தினுள்ளே மணல்‌, தூசி ஆகியன இல்லாத ஒரு சூழலைப்‌ பேணலாம்‌. 

- ஆய்கூடத்தில்‌ உள்ள எல்லாக்‌ கணினிகளையும்‌ மூன்று மாதங்களுக்கு ஒரு 
தடவை சுத்தப்படுத்துவதன்‌ மூலம்‌ கணினிகளின்‌ சுற்றுகளின்‌ மீது தூசி போன்றன 
படிவதைத்‌ தடுக்கலாம்‌. 

-  ஆய்கூடத்தில்‌ உணவு உட்கொள்வதைத்‌ தவிர்த்தல்‌ வேண்டும்‌. ஏனெனில்‌ 
தரையில்‌ விழுந்த உணவுத்‌ துணிக்கைகளை நோக்கி எறும்புகள்‌, பூச்சிகள்‌ 
ஆகியன கவரப்படலாம்‌. 

-  ஆய்கூடத்தில்‌ ஈரலிப்பைத்‌ தவிர்த்தல்‌ வேண்டும்‌. ஏனெனில்‌ இதன்மூலம்‌ சுற்று 
குறுஞ்சுற்றாகலாம்‌. (Short circuit) 


28 இலவசப்‌ பாடநூல்‌ 


பஜ 


பாதுகாப்பதற்குச்‌ 
செய்யத்தக்க 


சுற்றின்‌ முறைமை அலகைப்‌ 
பூட்டி வைத்தல்‌ 


Pm 


அத்‌ தொலைக்காட்சிக்‌ இ ஓ 
Closed Circuit Television இ ம்‌ 
த -- 


TV) பயன்படுத்தல்‌. க 


ஸ்‌ 


செயற்பாடு 2 - செயல்நூலில்‌ 3.2 ஐப்‌ பார்க்க. 


கணினி மென்பொருள்‌ கூறுகளைப்‌ பாதுகாப்போம்‌ 


கணினி மென்பொருள்கள்‌ 


கணினியில்‌ உள்ள தரவுகள்‌, தகவல்களைக்‌ கொண்டு பல்வேறு பணிகளை 
செய்வதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ மென்பொருள்கள்‌ கணினி மென்பொருள்கள்‌ 
(Computer Software) எனப்படும்‌. 


உதாரணங்கள்‌ :- பணிசெயல்‌ முறைமை 
சொல்‌ முறைவழிப்படுத்தல்‌ மென்பொருள்‌ 


3.3.1 


மென்பொருள்களுக்கு அச்சுறுத்தல்‌ ஏற்படத்தக்க சந்தர்ப்பங்கள்‌ | 


மென்பொருள்களுக்கு அச்சுறுத்தல்‌ ஏற்படத்தக்க பிரதான சந்தர்ப்பங்கள்‌ கழே 
காட்டப்பட்டுள்ளன. 


இலவசப்‌ பாடநூல்‌ 29 


உரு 3.5 மென்பொருளுக்கு அச்சுறுத்தல்‌ ஏற்படத்தக்க சில சந்தர்ப்பங்கள்‌ 


33.2 கணினியின்‌ மென்பொருள்களை பாதுகாப்பதற்கு 
ர மேற்கொள்ளத்தக்க சில நடவடிக்கைகள்‌ 


பிறழ்‌ பொருள்களின்‌ நச்சுநிரலெகிர்ப்பு 
்‌ தொழிற்பாட்டைத்‌ | மென்பொருளைப்‌ 
கணினியின்‌, தடுத்தல்‌ பயன்படுத்தல்‌ 


மென்பொருள்‌ 
பாதுகாத்தல்‌ 


௦ மின்‌ தடைகள்‌, இயற்கை அனர்த்தங்கள்‌, 
பணிசெயல்‌ முறைமையின்‌ குழப்பங்கள்‌, 
கோப்புகள்‌ அழிக்கப்படுதல்‌ அல்லது 
மேலெழுதப்படுதல்‌ ஆகியவற்றிலிருந்து 
பாதுகாத்தல்‌ 


உத்தரவின்றிய பிரவேசங்களைக்‌ 
கட்டுப்படுத்தல்‌ (அணுகுக்‌ கட்டுப்பாடு) 
மென்பொருள்‌ பெளதிகப்‌ பாதுகாப்பை 
தீர்வுகளை வழங்கல்‌ மேற்கொள்ளல்‌ 


காப்பு 


- * நகல்களைப்‌ 
(Backup) 
பெறுதல்‌ 


உரு 3.6 மென்பொருள்‌ கூறுகளின்‌ பாதுகாப்புக்காக மேற்கொள்ளத்தக்க சில நடவடிக்கைகள்‌ 


செயற்பாடு 3 - செயல்நூலில்‌ 3.3 ஐப்‌ பார்க்க. 


30 இலவசப்‌ பாடநூல்‌ 


பிறழ்‌ பொருள்களுக்கு எதிராகப்‌ பாதுகாப்பை வழங்கல்‌ 


கணினி மென்பொருள்களின்‌ பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தத்தக்க ஒரு 
முக்கிய காரணியாக பிறழ்‌ பொருள்களைக்‌ கூறலாம்‌. 
பிறழ்‌ பொருள்கள்‌ என்பவை யாவை? 
ஒரு கணினிப்‌ பயனரின்‌ தேவைகளுக்கு எதிராகச்‌ செயற்பட்டு 
உ. கணினியில்‌ நிறுவப்பட்டுள்ள மென்பொருள்களுக்கு, 
உ கணினியில்‌ தேக்கி வைக்கப்பட்டுள்ள தரவுகளுக்கு, 
உ. கணினி வலையமைப்புகளுக்கு, 


உ. சிலவேளைகளில்‌ கணினி வன்பொருள்களுக்குக்‌ கூடத்‌ தீங்குபயக்கும்‌ 
மனிதனால்‌ விருத்தி செய்யப்பட்ட மென்பொருள்‌ அல்லது மென்‌ 
பொருள்‌ பகுதி பிறழ்‌ பொருள்‌ (1484௨௦) எனப்படும்‌. 


பிறழ்‌ பொருள்‌ வகைகள்‌ பல உள்ளன. அவற்றில்‌ சில கீழே தரப்‌ 
பட்டுள்ளன. இவற்றில்‌ சில பிறழ்‌ பொருள்கள்‌ ஒரு வடிவத்தில்‌ 
மாத்திரமல்லாது அவ்வப்போது பல்வேறு வடிவங்களில்‌ தொழிற்‌ 
படுகின்றன. 


உதாரணமாக ஒரு சந்தர்ப்பத்தில்‌ கணினி நச்சுநிரலாக நடந்துகொள்ளும்‌ ஒரு பிறழ்‌ 
பொருள்‌ வேறொரு சந்தர்ப்பத்தில்‌ ட்ரோஜன்‌ குதிரையாக நடந்துகொள்ளும்‌. 


னாய 


உரு 3.7 பிறழ்‌ பொருள்‌ வகைகள்‌ 


இலவசப்‌ பாடநூல்‌ 31 


1. கணினி நச்சுநிரல்‌ (Computer virus) 


கணினி மென்பொருள்களுடன்‌ கோப்புகளைத்‌ தொடர்புபடுத்தி அதன்‌ நச்சுநிரலின்‌ 
நகல்களை ஆக்கிக்‌ கொண்டு, காவிச்‌ செல்லக்கூடிய தேக்ககச்‌ சாதனங்களினூடாக 
மற்றைய கணினிகளுக்குத்‌ தொற்றும்‌ ஆற்றல்‌ உள்ள முக்கிய பிறழ்‌ பொருளாகும்‌. 
இதன்போது தரவுகள்‌, தகவல்கள்‌ ஆகியவற்றை அழித்தல்‌, மாற்றல்‌, மென்‌ 
பொருள்களை நலிவடையச்‌ செய்தல்‌ ஆகியன நடைபெறலாம்‌. 


2. கணினி வேம்கள்‌ (Computer worms) 


இவையும்‌ கணினிக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன. இங்கு கணினி வலைய 
மைப்பையும்‌ இணையத்தையும்‌ பயன்படுத்திச்‌ சுயமாகப்‌ பரவுவதே இவற்றின்‌ 
முக்கிய வேறுபாடாகும்‌. 


3. ட்ரோஜன்‌ குதிரைகள்‌ (1 1:0/211 horses) 


பார்த்த மாத்திரத்தில்‌ பயன்தரத்தக்க மென்பொருளாகத்‌ தோன்றும்‌ அதே வேளை 
பயன்படுத்தத்‌ தொடங்கிய பின்னர்‌ பயனருக்கு இரகசியமாகத்‌ தீங்குபயக்கும்‌ 
தொழில்களைச்‌ செய்யும்‌. 


4. ஒற்றர்பொருள்‌ (5037௨௦) 


ஒருவருடைய கணினியின்‌ பயன்பாடு, இணையத்தைக்‌ கையாளல்‌ என்பன பற்றிய 
தகவல்களை இரகசியமாகச்‌ சேகரித்து உரிய தரப்பினருக்கு இரகசியமாக வழங்கும்‌ 
பிறழ்‌ பொருள்‌ இதுவாகும்‌. இதன்‌ மூலம்‌ தரவுகளையும்‌ தகவல்களையும்‌ வேறு 
தரப்பினருக்கு இரகசியமாக வழங்கலாம்‌. 


32 இலவசப்‌ பாடநூல்‌ 


உ தரவுகளையும்‌ தகவல்களையும்‌ அழித்தல்‌, மறைத்தல்‌, 
மாற்றல்‌. 

உ பயனருடையது அல்லாத புதிய ஆவணங்களையும்‌ 
கோப்புகளையும்‌ அமைத்தல்‌. 

உ மென்பொருள்களைத்‌ தொழிற்படாமல்‌ செய்தல்‌, 
அழித்தல்‌, நடத்தையை மாற்றல்‌. 

உ கணினியின்‌ திறனைக்‌ குன்றச்‌ செய்தல்‌. 


உ கணினியைத்‌ தொழிற்படாமற்‌ செய்தல்‌ அல்லது 
இடையிடையே மீளத்தொடக்கல்‌ (Restart) 


உ கணினி வலையமைப்புத்‌ தொடர்புகள்‌ தகர்வுறுதல்‌, இடையிடையே தொழிற்பட 
விடாமல்‌ செய்தல்‌, இணையத்தில்‌ முன்னர்‌ போன்று சாதாரண விதத்தில்‌ 
தொழில்களைச்‌ செய்ய முடியாமை போன்ற அசாதாரண நிலைமைகள்‌. 

உ. தேக்ககச்‌ சாதனங்களின்‌ கொள்திறன்‌ அசாதாரணமாகக்‌ குறைதல்‌. 


உ நச்சுநிரலெதிர்ப்பு மென்பொருளை (Antivirus 
software) நிறுவுதலும்‌ தொடர்ச்சியாக இற்றைப்‌ 
படுத்தலும்‌. 

உ வெளியிலிருந்து இணைக்கப்படும்‌ தேக்ககச்‌ 
சாதனங்களை நச்சுநிரற்‌ சோதனையைச்‌ (பட 
8081) செய்த பின்னர்‌ மாத்திரம்‌ திறத்தல்‌. 

உ தீச்சுவரை (Firewall!) இயக்கலும்‌ சரியாக 
முறைவழிப்படுத்தலும்‌. 


உ இணையத்தைப்‌ பயன்படுத்தும்போது பாதுகாப்பு 


இணையத்தளத்தைப்‌ பயன்படுத்தல்‌. 
உ நச்சுநிரல்‌ எதிர்ப்பு மென்பொருளின்‌ மூலம்‌ காட்டப்படும்‌ ஏற்கத்தகாத (Black 
listed) இணையத்தளங்களைப்‌ பார்வையிடாமல்‌ இருத்தல்‌. 
உ திரை மீது ஒரே தடவையில்‌ தோற்றும்‌ மேல்வரல்‌ (000-108) மீது சொடக்காமை 
உ சந்தேகமான மின்னஞ்லையும்‌ இணைப்புகளையும்‌ திறக்காமை. 


உ தினசரிப்‌ பணிகளுக்காக மட்டுப்படுத்திய சாதாரண செயல்கள்‌ மாத்திரம்‌ 
செய்யப்படத்தக்க கணக்கைப்‌ (Limited user account) பயன்படுத்தல்‌ 

உ கணினியின்‌ பணிசெயல்‌ முறைமை உட்பட ஏனைய மென்பொருள்களை 
இற்றைப்படுத்திப்‌ பயன்படுத்தல்‌ 

உ மென்பொருள்களின்‌ உத்தரவுச்சீட்டு உள்ள மூலப்பிரதிகளைப்‌ பயன்படுத்தல்‌. 
போலி மென்பொருளின்‌ மூலம்‌ பிறழ்‌ பொருள்‌ பரவலாம்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 33 


செயற்பாடு 4 - செயல்நூலில்‌ 3.4 ஐப்‌ பார்க்க. 


காப்பு நகல்களைப்‌ பெற்றுக்‌ கொள்ளல்‌ 


மென்பொருள்‌ கூறுகளின்‌ நகல்களை எடுக்கும்‌ செயன்முறை காப்பு நகலாக்கல்‌ 
(Backups) எனப்படும்‌. 
காப்புகளாக வைத்திருக்கப்படும்‌ நகல்களை மூலப்பிரதிகள்‌ தவறும்போது 
அல்லது பழுதடையும்போது பயன்படுத்தலாம்‌. இதற்காகப்‌ பல்வேறு தேக்ககச்‌ 
சாதனங்களைப்‌ பயன்படுத்தலாம்‌. 
உதாரணம்‌ : இறுவட்டுகள்‌ (CD) 

இலக்கமுறை பல்திறவாக்கல்‌ வட்டு (DVD) 


வெளிவாரி வன்‌ வட்டு 
கணினியில்‌ வேறோர்‌ இடம்‌ 
(வேறு கோப்புறை, வேறு செலுத்தி (0156) போன்ற ஓர்‌ இடம்‌.) 


அணுகுக்‌ கட்டுப்பாடு 


அணுகுக்‌ கட்டுப்பாடுகளை மென்பொருள்‌ ஊடாக வழங்கல்‌ 

இங்கு அணுகுக்‌ கட்டுப்பாட்டுக்கும்‌ (.&௦௦௦85 0011:01) கணினியில்‌ உள்ள 
வளங்களைப்‌ பாதுகாப்பதற்கும்‌ பல்வேறு மென்பொருள்களின்‌ மூலம்‌ வழங்கப்படும்‌ 
முறைகளையும்‌ சேவைகளையும்‌ காட்டலாம்‌. 

1. வலிதான, ஊகிக்க முடியாத கடவுச்‌ சொற்களைப்‌ (1853340108) பயன்படுத்தல்‌ 

2. உகந்த பயனர்‌ கணக்குகளைத்‌ (User accounts) தயாரித்தல்‌ 

3. மறைகுறிமுறையாக்கம்‌ (Encryption) 

மேலே காட்டப்பட்டுள்ள நடைமுறைகளின்‌ மூலம்‌ அணுகுக்‌ கட்டுப்பாட்டைப்‌ 
போன்று சடுதித்‌ தரவு இழப்புகளிலிருந்தும்‌ தரவுகளையும்‌ தகவல்களையும்‌ 


பாதுகாக்கலாம்‌. 


34 இலவசப்‌ பாடநூல்‌ 


மறைக்குறிமுறையாக்கத்தின்‌ மூலம்‌ குறிமுறையாக்கப்பட்டுள்ள தரவுகள்‌ 
வேறு தரப்புக்கு வந்து சேர்ந்தால்‌ அத்தரவுகளை வாசிக்கவும்‌ விளங்கிக்‌ 
கொள்ளவும்‌ முடியாதவாறு அமைந்திருக்கும்‌. இம்முறை விசேடமாக மிக 
முக்கிய தரவுகளை தொடர்பாடல்‌ செய்யும்போது பயன்படுத்தப்படுகின்றது. 


அணுகுக்‌ கட்டுப்பாட்டுக்காகப்‌ பெளதிகப்‌ பாதுகாப்பை மேற்கொள்ளல்‌ 


இம்முறையில்‌ வன்பொருள்களாக இருக்கும்‌ சாதனங்களையும்‌ முறைகளையும்‌ பயன்‌ 
படுத்திக்‌ கணினி முறைமையும்‌ அதில்‌ தேக்கி வைக்கப்பட்டுள்ள தரவுகள்‌, தகவல்கள்‌, 
மென்பொருள்கள்‌ ஆகியனவும்‌ பாதுகாக்கப்படும்‌. இதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
முறைகளாவன : 


1. கணினியை ஒரு பாதுகாப்பான இடத்தில்‌ தானப்படுத்தல்‌ 

மிக உணர்திறனுள்ள முக்கியமான தரவுகளும்‌ தகவல்களும்‌ தேக்கி வைக்கப்பட்டுள்ள 

கணினியைக்‌ திருடர்களிடமிருந்தும்‌ அனாவசிய நபர்களிடமிருந்தும்‌ கவனமாகப்‌ 

பாதுகாப்பதற்கு ஒரு பாதுகாப்பான இடத்தில்‌ தானப்படுத்தல்‌ உகந்ததது. 

2. மூடிய சுற்று தொலைக்காட்சி கமராவையும்‌ (CCTV camera) அலாரத்தையும்‌ 
(Alarm) பயன்படுத்தல்‌ 

தேவையான சந்தர்ப்பங்களில்‌ அவதானிப்புகளை மேற்கொள்ளல்‌, தன்னியக்கமாகச்‌ 

சடுதிச்‌ செய்திகளை வழங்கல்‌ போன்ற செயற்பாடுகள்‌ இத்தகைய தொகுதிகளின்‌ 

மூலம்‌ மேற்கொள்ளப்படும்‌. 


3. உயிர்மானக்‌ கடவுச்சொற்களைப்‌ பயன்படுத்தல்‌ (Biometric passwords) 


தற்போது கணினி முறைமைகளுக்குள்‌ பிரவேசிப்பதற்கும்‌ கணினி ஆய்கூடங்களில்‌ 


கதவுப்‌ பூட்டுகளுக்கும்‌ விரல்‌ அடையாளங்கள்‌ போன்ற உயிர்மானக்‌ கடவுச்‌ சொற்கள்‌ 


பெரும்பாலும்‌ பயன்படுத்தப்படுகின்றன. 


உயிர்மானக்‌ (Biometric) கடவுச்‌ 
சொல்லின்‌ மூலம்‌ பாரம்பரியக்‌ கடவுச்‌ 
சொல்லைப்‌ போலன்றி அதிகாரம்‌ 


பெற்றவரின்‌ விரல்‌ அடையாளங்கள்‌, 
“குரல்‌, முகம்‌, கண்‌ வில்லை ஆகிய 
வற்றைக்‌ கொண்டு ஆளடையாளங்களை 
இனங்காண்பதன்‌ மூலம்‌ முறைமைக்‌ 


குள்ளே பிரவேசிப்பதற்கான வாய்ப்புக்‌ 
கிட்டும்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 35 


உரு 3.8 கையடக்கத்‌ தொலைபேசி, மடிக்‌ கணினி ஆகியவற்றுக்கு உயிர்மானக்‌ கடவுச்‌ 
சொற்களைப்‌ பயன்படுத்தல்‌ 


செயற்பாடு 5 - செயல்‌ நூலில்‌ 3.5 ஐப்‌ பார்க்க. 


* கணினி முறைமைக்குப்‌ பாதுகாப்பைத்‌ திட்டமிடும்போது வன்பொருள்‌ 
கூறுகள்‌ போன்று மென்பொருள்‌ கூறுகளும்‌ பாதுகாப்புத்‌ தொடர்பாகக்‌ கருத்திற்‌ 
கொள்ளப்படவேண்டும்‌. 

+ வன்பொருள்‌ பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல்‌ ஏற்படத்தக்க சந்தர்ப்பங்கள்‌ 

உ சடுதியாக மின்‌ தொடுப்பு அகற்றப்படல்‌ 
உ மிகையான மின்னோட்டம்‌ வழங்கப்படல்‌ 


உ கணினி முறைமையினுள்ளே மிகையாக வெப்பமாதல்‌ 
உ கணினி வன்பொருள்களின்‌ மீது தூசிபடிதலும்‌ பூச்சித்‌ தொல்லையும்‌ 


+ வன்பொருள்களின்‌ பாதுகாப்புக்காக 


உ மின்‌ காரணமாகக்‌ கணினிக்கு ஏற்படும்‌ தீங்கை இழிவளவாக்கல்‌ 
உ கணினியினுள்ளே மிகையாக வெப்பமாவதை இழிவளவாக்கல்‌ 
உ பெளதிகத்‌ தீங்கிலிருந்து கணினியைப்‌ பாதுகாத்தல்‌ 
உ திருடர்‌ தொல்லையிலிருந்து பாதுகாத்தல்‌ 

ஆகிய பல நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம்‌. 


36 இலவசப்‌ பாடநூல்‌ 


+ மென்பொருள்களின்‌ பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல்‌ ஏற்படத்தக்க சந்தர்ப்பங்கள்‌ 
உ பிறழ்‌ பொருள்களின்‌ தொழிற்பாடு 
உ உத்தரவின்றிப்‌ பிரவேசித்தல்‌ 
உ சடுதியான மின்‌ தடை 
உ இயற்கை அனர்த்தங்கள்‌, பயங்கரவாதத்‌ தொல்லைகள்‌ 
உ பணிசெயல்‌ முறைமையில்‌ ஏற்படத்தக்க குழப்பங்கள்‌ 
உதற்போக்காகக்‌ கோப்புகள்‌ அழிக்கப்படுதல்‌ (Delete) அல்லது 

மேலெழுதப்படுதல்‌ (0verwrite) 


* மென்பொருள்களின்‌ பாதுகாப்புக்காக 


உ பிறழ்‌ பொருள்களுக்கு எதிராகப்‌ பாதுகாப்பை வழங்கல்‌ 
உ காப்பு நகல்களைப்‌ பெறுதல்‌ 
உ அணுகுக்‌ கட்டுப்பாடு 

ஆகிய செயற்பாடுகளைப்‌ பின்பற்றலாம்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 37 


4 சொல்‌ முறைவழிப்படுத்தல்‌ 


சொல்‌ முறைவழிப்படுத்தலை அறிந்துகொள்வோம்‌ | 


சொற்களைக்‌ கொண்ட எந்த வடிவத்திலான ஆவணமொன்றையும்‌ தயாரித்தல்‌, 
மாற்றங்களை மேற்கொள்ளல்‌, சேமித்தல்‌ ஆகியன சொல்‌ முறைவழிப்படுத்தல்‌ 
எனப்படும்‌. 


கைமுறை மூலம்‌ தொடங்கி சிக்கலான கணினி மென்பொருள்‌ வரையான எந்தவொரு 
கருவியையும்‌ இதற்காகப்‌ பயன்படுத்தலாம்‌. 


செயற்பாடு 1 - செயல்நூலில்‌ 4.1 ஐப்‌ பார்க்க. 


38 இலவசப்‌ பாடநூல்‌ 


சொல்‌ முறைவழிப்படுத்தலின்‌ வரலாறு 

நீண்ட காலத்துக்கு முன்பதாகவே ஆவணத்‌ தயாரிப்பு ஆரம்பமாகியது. தாவர 
இலைகள்‌, கற்பொருக்கு ஆகியவற்றில்‌ ஆரம்பத்தில்‌ எழுத்துகள்‌ எழுதப்பட்டன. 
தற்போது இது கணினி மென்பொருள்‌ மூலமாக ஆவணம்‌ தயாரிப்பது வரை துரிதமாக 


விருத்தியடைந்துள்ளது. 
சூழலிலுள்ள பல்வேறுபட்டவற்றைப்‌ 


தோல்‌, கற்‌ பொருக்குகள்‌). 


|. இ பயன்படுத்தி எழுதுதல்‌ (தாவர இலைகள்‌, 


கடதாசி தயாரித்து கையால்‌ 
பிரதிசெய்து புத்தகம்‌ தயாரித்தல்‌ 


அச்சிடலுக்கென மரத்தாலான அச்சு, 
களிமண்‌ அச்சு ஆகியன 
பயன்படுத்தப்படல்‌ 


மின்‌ மற்றும்‌ இலத்திரனியல்‌ தட்டச்சுப்‌ பொறி கண்டு 
பிடிக்கப்படல்‌ 


சொல்‌ முறைவழிப்படுத்தலுக்கென 
கணினி பயன்படுத்தப்படல்‌ 


முதல்‌ சொல்‌ முறைவழிப்படுத்தல்‌ 


சொல்‌ றைவ ப்படுததல்‌ கண்டுபிடிக்கப்படல்‌ 
செய்நிரல்‌ உருவாக்கப்படல்‌ (1979) 


(1960 ஆம்‌ தசாப்தம்‌) 
உரு 4.1 சொல்‌ முறைவழிப்படுத்தலிற்கென கணினி பயன்படுத்தப்படுவதன்‌ மைல்‌ கற்கள்‌ 
இலவசப்‌ பாடநூல்‌ 39 


சொல்‌ முறைவழிப்படுத்தல்‌ மென்பொருள்கள்‌ பற்றிக்‌ கற்போம்‌ | 


எந்த வகையான ஆவணத்தையும்‌ தயாரித்தல்‌, உள்ளடக்கத்தை தொடுப்புச்‌ செய்தல்‌, 
வடிவமைப்பு மற்றும்‌ நிறம்‌ ஆகியவற்றை மாற்றியமைத்தல்‌, சில சந்தர்ப்பங்களில்‌ 
பதிப்பு செய்தல்‌ ஆகியவற்றை மேற்கொள்ளத்தக்க கணினி செய்நிரல்‌ சொல்‌ 
முறைவழிப்படுத்தல்‌ மென்பொருள்‌ எனப்படும்‌. 


சொல்‌ முறைவழிப்படுத்தல்‌ மென்பொருளுக்கான உதாரணங்கள்‌ 


WordPerfect ( 


Microsoft Office Word Open Office Writer ன கடை 


Microsoft 


Word 2010 


1Works Pages LibreOffice writer 


சொல்‌ முறைவழிப்படுத்தல்‌ மென்பொருள்களின்‌ அனுகூலங்கள்‌ 


2 


ஆவணம்‌ தயாரித்தல்‌ 


ஆவணத்தைப்‌ 
பதிப்பு செய்தல்‌ 


எழுத்துத்தவறு, ட அஜ 
இலக்கணத்தவறு ஆகியவற்றை சொற்களின்‌ 

சீர்செய்ய சந்தர்ப்பம்‌ வழங்குதல்‌ னன கர்‌ 
கணக்கிடல்‌ 


40 இலவசப்‌ பாடநூல்‌ 


செயற்பாடு 2 - செயல்நூலில்‌ 4.2 ஐப்‌ பார்க்க. 


சாவிப்பலகையை இனங்காண்போம்‌ | 


சொல்‌ முறைவழிப்படுத்தல்‌ மென்பொருளைப்‌ பயன்படுத்தி ஆவணங்களை 
தயாரிப்பதற்கு சாவிப்பலகையைப்‌ பயன்படுத்துவது அவசியமாகும்‌. சரியாக சாவிப்‌ 


பலகையைப்‌ பயன்படுத்துவதற்குப்‌ பழகுவதன்‌ மூலம்‌ ஆவணத்‌ தயாரிப்புகளை 
இலகுவாகவும்‌ வினைத்திறனாகவும்‌ மேற்கொள்ளலாம்‌. 


அடிப்படைச்‌ சாவிப்பலகை 


பயன்படுத்தப்படும்‌ நோக்கத்துக்கு அமைய சாவிப்பலகையிலுள்ள சாவிகளை 
பின்வருமாறு வகைப்படுத்தலாம்‌. 


ல்‌ ந்‌ ௪ ப்‌ ட்‌ NUM CAPS SCROLL 
ஓ A சாவிகள்‌ [-] (வ) (௩]ஈ]ஈ]௩] பியயய “த. இ 4 
௦ o ஓ 


| ] செயல்‌ சாவிகள்‌ 


இ எழுத்துரு சாவிகள்‌ 
இ வழிகண்டறிதல்‌ சாவிகள்‌ 
இ எண்சார்‌ சாவிகள்‌ 


இலவசப்‌ பாடநூல்‌ 41 


C»> UWP[ Pol 2PAoAPPo புகட்ட h CoA 
£ REkzu £k@® 


பொதுவான சாவிப்பலகையில்‌ சாவிகள்‌ அமைந்துள்ள விதம்‌ உரு 4.2 இல்‌ 
காட்டப்பட்டுள்ளது. இதில்‌ எழுத்துக்கள்‌ ஒழுங்கமைந்துள்ள விதத்தின்‌ அடிப்படையில்‌ 
இது QWERTY சாவிப்பலகை என அழைக்கப்படும்‌. சில சந்தர்ப்பங்களில்‌ சிற்சில 
மாற்றங்களுடன்‌ கூடிய சாவிப்பலகையையும்‌ அவதானிக்ககூடியதாக உள்ளது. 


பேரெழுத்துச்‌ சாவி பயன்படுத்தல்‌ (Caps Lock Key) 


Caps Lock சாவியை ஒரு தடவை அழுத்திய பின்னர்‌ எழுத்துச்‌ சாவிகளை 
அழுத்தும்போது ஆங்கில பேரெழுத்துக்கள்‌ தட்டச்சடப்படும்‌. சாதாரண முறையில்‌ 
தட்டச்சினை மேற்கொள்வதற்கு மீண்டும்‌ (கே 1,௦௦% சாவியை அழுத்தி அதிலிருந்து 
விடுபட வேண்டும்‌. 


ப Caps Lock சாவியை ஒரு தடவை அழுத்தியதும்‌ 
0] 


ப Caps Lock சாவியை மறு தடவை அழுத்தியதும்‌ 


a,c,d 


42 இலவசப்‌ பாடநூல்‌ 


மேல்வரிச்‌ (58414 Key) சாவிப்‌ பயன்பாடு ப A >A 
சாவிப்‌ பலகையின்‌ இடது பக்கம்‌, வலது பக்கம்‌ 
ஆகியவற்றில்‌ Shift சாவிகள்‌ இரண்டு காணப்படும்‌. இது + யூ =? 


இந்தச்‌ சாவியை அழுத்தியவாறு எழுத்து சாவிகளை 
அழுத்தினால்‌ ஆங்கில பேரெழுத்துக்கள்‌ தட்டச்சுச்‌ செய்யப்படும்‌. அவ்வாறே ஏனைய 


சாவிகளை அழுத்தும்போது அவற்றின்‌ மேற்பகுதியிலுள்ள குறியீடுகள்‌ தட்டச்சிடப்படும்‌. 


இடைவெளிச்‌ சாவி 


(Space bar Key) - 


தத்தல்‌ சாவி 
(Tab Key) - 


நுழைவுச்‌ சாவி 
(Enter Key) - 


திசைச்‌ சாவிகள்‌ 


(Arrow Keys)  - 


பின்வெளிச்‌ சாவி 


(Backspace Key) - 


சொற்களுக்கு இடையில்‌ இடைவெளியை விடுவதற்கு இது பயன்படும்‌. 
இதனை ஒரு தடவை அழுத்தும்போது ஒரு இடைவெளியும்‌ இரண்டு 
தடவைகள்‌ அழுத்தும்போது இரண்டு இடைவெளிகளும்‌ விடப்படும்‌. 
உதாரணம்‌ - ஒரு தடவை அழுத்தும்போது Thank You 


இரண்டு தடவைகள்‌ அழுத்தும்போது hk You 


சொற்களுக்கு இடையில்‌ ஓரளவு நீண்ட இடைவெளிகளை ஏற்படுத்தும்‌. 
ஒரு தடவை அழுத்தும்போது ஒரு இடைவெளியும்‌ இரண்டு தடவைகள்‌ 
அழுத்தும்போது இரண்டு இடைவெளிகளையும்‌ ஏற்படுத்தும்‌ 

உதாரணம்‌ - ஒரு தடவை அழுத்தும்போது Thank You 


இரண்டு தடவைகள்‌ அழுத்தும்போது Thank You 


நுழைவுச்‌ சாவியை ஒரு தடவை அழுத்தும்போது நிலைகாட்டி ஒரு வரி கீழே 


இறங்கும்‌. 


நிலைகாட்டியினை மேலே கழே அசைக்கவும்‌ இடப்பக்கம்‌, வலப்பக்கம்‌ 


அசைக்கவும்‌ பயன்படுத்தப்படும்‌. 


இதனை ஒரு தடவை அழுத்தும்போது நிலைகாட்டி உள்ள இடத்துக்கு 
இடது புறத்திலுள்ள ஒரு எழுத்து அல்லது ஒரு இடைவெளி அல்லது ஒரு 
இலக்கம்‌ போன்ற ஏதேனுமொன்று அழிக்கப்படும்‌. 


செயற்பாடு 3 - செயல்நூலில்‌ 4.3 ஐப்‌ பார்க்க. 


இலவசப்‌ பாடநூல்‌ 43 


[44] சாவிப்பலகையை சரியாகப்‌ பயன்படுத்துவோம்‌ ] 


சரியான கொண்ணிலையில்‌ அமர்தல்‌ 


பய௫6& 00:20 H PO 1, தாப ¢ BfuP\> AU 
60௩ ௦ தூத்‌ AC," fu ட umha 6) பத௰ 
C»SAPA® \» FA® +~@0POl ௨/2 ஈத௦0- ய்‌ 
ட்ட ௦ os>°A கல்ப %@P oPPO, PEZzx, ௨05 
-£03 Os APD ®Ho U™ %mk PD @AE zuzxU5 EO ௫௫, 


£விப்பலகையை சரியான இடத்தில்‌ வைத்துக்கொள்ளல்‌ 
தட்டச்சினை மேற்கொள்வதற்கென அமர்ந்துள்ள நிலையில்‌ 
சாவிப்பலகையின்‌ இடைவெளிச்‌ சாவி (80806 bar) உடலிற்கு மத்தியில்‌ 


அமைந்திருக்கும்படி வைத்தல்‌ கட்டாயமானதாகும்‌. இதன்மூலம்‌ சாவிப்‌ 
இரு பலகையிலுள்ள அனைத்து சாவிகளையும்‌ இலகுவாக கையாளக்கூடிய 
ஒம்‌... ஆற்றல்‌ கிடைக்கும்‌. 


சாவிகளை மெதுவாக அழுத்துதல்‌ 


பொதுவாக ஏதேனும்‌ எழுத்தினை அல்லது குறியீட்டினை 
அல்லது இலக்கத்தை தட்டச்சுச்‌ செய்யும்போது உரிய 
சாவியை மெதுவாக அழுத்த வேண்டும்‌. அதிக விசையுடன்‌ 


,சாவிகளை அழுத்துவது தேவையற்றதாகும்‌. பிழையாக சாவிகளை 
A -. அழுத்துவதன்‌ மூலம்‌ விரல்களில்‌ வலி ஏற்படுவதுடன்‌ சாவிகளும்‌ 
க விரைவில்‌ பழுதடையும்‌. 


ட... கணினியில்‌ தட்டச்சு செய்யாத சந்தர்ப்பங்களில்‌ இரண்டு 
கைகளுக்கும்‌ ஓய்வினை வழங்குவது கட்டாயமாகும்‌. இதன்‌ 
. போது இரண்டு கைகளையும்‌ மேசையின்‌ மீதோ அல்லது 


மடியிலோ வைத்துக்‌ கொள்ளலாம்‌. 


செயற்பாடு 4 - செயல்நூலில்‌ 4.4 ஐப்‌ பார்க்க. 


44 இலவசப்‌ பாடநூல்‌ 


சாவிப்பலகையைப்‌ பயன்படுத்தி ஆவணமொன்றை 
்‌ தயாரிப்போம்‌ 


சாவிப்பலகையைப்‌ பயன்படுத்தி ஆவணமொன்றைத்‌ தயாரிப்பதற்கு ஆரம்பிக்க 
முன்பதாக சாவிப்பலகையின்‌ மீது கைகளை வைத்திருக்க வேண்டிய விதம்‌ மற்றும்‌ 
சாவிகளை கையாளும்‌ விதம்‌ ஆகியன பற்றிய விளக்கத்தைப்‌ பெற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. சாவிப்பலகை தொடர்பான சரியான தேர்ச்சியைப்‌ பெறுவதற்கு பின்வரும்‌ 


படிமுறைகளை பின்பற்றுவது அவசியமாகும்‌. 


உ தட்டச்சுச்‌ செய்ய ஆரம்பிக்கும்போது இடப்பக்க விரல்கள்‌ A, 5, 1), F ஆகிய 
சாவிகளையும்‌ வலப்பக்க விரல்கள்‌ ], K, ட ஆகிய சாவிகளையும்‌ அழுத்துதல்‌ 
வேண்டும்‌. 


இடப்பக்கம்‌ வலப்பக்கம்‌ 


இலவசப்‌ பாடநூல்‌ 45 


உ இரண்டு கைகளிலுமுள்ள விரல்கள்‌ பயன்படுத்தப்பட வேண்டியதுடன்‌ எப்போதும்‌ 
இரண்டு கைகளையும்‌ சரியான சாவி வரிசையில்‌ வைத்து தட்டச்சு செய்ய ஆரம்பிக்க 
வேண்டும்‌. 


உஅவ்வவ்‌ விரல்களுக்குரித்தான சாவிகளையே அழுத்துதல்‌ வேண்டும்‌. 


ப 11 பங்ஙிங்ப்டிஙுங்பி 
புவுறுபுவுுவுறுபுறுமுவுஙி 
880M IRL) 
ஜு -- பப பப்பு 
1 0 | Esse 


பதிய 


தொடுகைத்‌ தட்டச்சுச்‌ செய்தல்‌ த oe . 
I  \A oP" £OUPA AsIAPA® ட FA® \APsl 
oP & uA ducks Pz umha ad\ ’ uA (Touch typing) GJ" £k @ 


46 இலவசப்‌ பாடநூல்‌ 


4) சாவிப்பலகை பரிச்சய மென்பொருள்‌ பயன்பாடு | 


தொடுகை தட்டச்சு செய்தலை சரியாக பயிலுவதன்‌ மூலமாக அனேக அனுகூலங்கள்‌ 
கிடைக்கப்பெறும்‌. சாவிப்பலகை பரிச்சய மென்பொருள்களை பயன்படுத்தி 
இதனை இலகுவாக பயின்றுகொள்ள முடியும்‌. இவ்வாறான மென்பொருள்களை 
இணையத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும்‌. 


ஆவணத்தி 
லுள்ள 
பிழைகளை 
குறைத்தல்‌ 
(Accuracy) 


உடல்‌, உள 
தகைப்பை 
குறைக்க முடிதல்‌ 
(Decrease fatigue) 


உரு 4.3 தொடுகை தட்டச்சிடலை சரியாக பயில்வதன்‌ அனுகூலங்கள்‌ 


செயற்பாடு 5 - செயல்நூலில்‌ 4.5 ஐப்‌ பார்க்க. 


இலவசப்‌ பாடநூல்‌ 47 


இணையத்திலிருந்து இலவசமாக பெறத்தக்க மென்பொருள்கள்‌ மற்றும்‌ அவற்றுக்குரிய 
இணைய முகவரிகள்‌ ஆகியவற்றுக்கான உதாரணங்கள்‌ சில வருமாறு : 


Rapid Typing Tutor டத, 


மென்பொருள்‌ தரவிறக்கம்‌ செய்யக்கூடிய இணைய முகவரி 


RapidTyping 


http://www.rapidtyping.com/downloads.html 


| 


௩ ல்‌ 


aia வரிப்‌ ப பபப பு 
பபப்படபா்பா்ளடை ப 


லைல] 


http://www.typefastertypingtutor.com/ 


shift | Z| x| c| v| B| N[M| :| ’| | shift 


ctl| alt 


செயற்பாடு 6 - செயல்நூலில்‌ 4.6 ஐப்‌ பார்க்க. 


B[Q» மீத" உப$தட6௫ப oP 6 தம்‌ 
u 6 UP £nk Oi U. GY ®Cழu \A தகை” £ 621620 
uzu® OCEPI A umha. டெ பாட £A-AO ° s OPO 


₹01ப்‌. G&x |எர்க்‌ ][ 81, u2i 1 தகம்‌ AvP® 
£ BEA AEOI ப்‌. 


48 இலவசப்‌ பாடநூல்‌ 


சிங்கள மற்றும்‌ தமிழ்‌ சாவிப்பலகைகளின்‌ பயன்பாடு 


சிங்கள சாவிப்பலகையின்‌ பயன்பாடு 


சிங்கள சாவிப்பலகையை பிரதானமாக இரண்டு விதங்களாகப்‌ பயன்படுத்தப்‌ 


படலாம்‌. 
| சிங்கள சாவிப்பலகை 


சாவிப்பலகையில்‌ இடப்பட்டுள்ள எழுத்துக்களின்‌ மூலமாகவோ சிங்கள எழுத்து 
ஒலிக்குறிப்புக்கு அமைவாகவோ சிங்கள எழுத்துக்கள்‌ கணினியில்‌ உள்ளிடப்பட 
முடியும்‌. 


நியம சிங்கள சாவிப்பலகை பயன்பாடு 


இந்த சாவிப்பலகையில்‌ சிங்கள எழுத்துக்கள்‌ உள்ள இடங்களை நினைவில்‌ 
வைத்திருக்க வேண்டும்‌. தற்போது கணினி மற்றும்‌ பிற தொடர்பு சாதனங்களில்‌ 
சிங்கள சாவிப்பலகை செயற்பாட்டிலுள்ளது. இந்த முறையே யுனிகோட்‌ முறையிலும்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. 


ட கி ட # & + Bk Spc 
£ ஆ 2 3 7 2 
Tab பெ. 66 ௨௩லாா 6! elu 6॥ s|0 Op 8(( ௯] :l 
டி 6 5 ம்‌ [2] ஞூ © கீ 6 உ «| ட ௬4 

Lock A 5 * 0 alF 0G ம.பி நப OK 

5 ்‌்‌ 2 கு 6 [6 [2] ஐ [0 

2 "|x ஓக / “|B 56514 6 < க. =|? 

௦ க்‌ & ஓ ஓ , @|. ll 


உரு 4.4 நியம சிங்கள சாவிப்பலகை (விஜேசேகர சிங்கள சாவிப்பலகை) 


இலவசப்‌ பாடநூல்‌ 49 


ஒலிப்பியல்‌ சாவிப்பலகை (Phonetics keyboard) 


இந்தமுறை ஓரளவு இலகுவானதாகும்‌. சிங்கள எழுத்துக்களின்‌ ஒலிப்புக்கு அமைய 
சாவிப்பலகையை (Phonetics keyboard) பயன்படுத்தலாம்‌. இதன்‌ காரணமாக 
சாவிகளின்‌ அமைவிடத்தை அறிந்திருக்க வேண்டியது அவசியம்‌ கிடையாது. 
செல்லிட தொலைபேசியில்‌ இந்த முறையைப்‌ பயன்படுத்தியே குறுந்தகவல்களை 
நீங்கள்‌ அனுப்புகிறீர்கள்‌. எனவே இம்முறை உங்களுக்கு பரிச்சயமானதாகும்‌. 


| @ % & + 
1 2 - 7 = 
Tab IQ WelE tRa|lT இ o[U 8 0 { ௭ | 
“| 8 t 2 தத © 6 [ 88 94 
A ௮ F க IH »lJ os Ks௯|L 5 
’ | ட © (2) © ஐ ஓ 
Z “|X elCM/JV 61/83 8 M |< க; | / 
ன்‌ ௨ [2] [2] ஓ el. 6: உ 2 


உரு 4.5 ஒலிப்பியல்‌ முறை சாவிப்பலகை 


uj \A"£>ogPo" £°REkZzUA 


தமிழ்‌ எழுத்துக்களை தட்டச்சுச்‌ செய்வதற்கு பொதுவாக யுனிகோட்‌ முறை 
பயன்படுத்தப்படும்‌. 


| DJ 


௨] 
பன்‌ 


உரு 4.6 தமிழ்‌ சாவிப்பலகை 


50 இலவசப்‌ பாடநூல்‌ 


2பூ ளா உத” £ Rfkzv uoUPfmh Piuzou 

2) இடு fu 2 பூட PoU°A 2U-Pan GEzx,UPO 
 {OA’fni, "தட AAI C80. UY® Cx பக்‌ ய ௦ 
GE zxUPoi £ RfkzvuoUPE£nhBAn 25 uAd" fu 
A(uGE zx, UPO£ U:8 Po ப்‌? A{OA’f£ni , UP-As 16௫ 


2 U ஒள்‌ zx, Gov» ®v O¢u%e oCR OO, | க பேதப்‌ 
Con 22% ¢x C»A\ CP uA OUP®O\ 00000 ௨12௫, 


2U +Pin GEzx, தப -ஒஙான்‌ I[Pi பார்விதப்‌ 
200 POA UOS FM Bindumathi, FMAbhaya +£@O0]»> GE zx, 
As PPD ® u2l umha UbPU Bamini, Kalaham 4060 ]> 
GE zx, UPD ®£ REk@® 


செயற்பாடு 7 - செயல்நூலில்‌ 4.7 ஐப்‌ பார்க்க. 


* அன்றாட வாழ்வில்‌ தேவைப்படும்‌ கடிதங்களைத்‌ தயாரிப்பது சொல்‌ 
முறைவழிப்படுத்தலாகும்‌. 

+ கணினி மூலமாக சொல்‌ முறைவழிப்படுத்தலை மேற்கொள்ளும்போது 
சாவிப்பலகையை சரியாக பயன்படுத்தும்‌ தேர்ச்சி அவசியமாகும்‌. 


* நாம்‌ அன்றாடம்‌ பயன்படுத்தும்‌ சாவிப்பலகை QWERTY சாவிப்‌ பலகை 
எனப்படும்‌. 

* QWERTY சாவிப்பலகையை சிங்களம்‌, தமிழ்‌ போன்ற ஏனைய மொழிகளுக்கும்‌ 
பயன்படுத்தலாம்‌. 


* இலகுவாக சாவிப்பலகைப்‌ பயன்பாட்டைப்‌ பரிச்சயமாக்கிக்‌ கொள்வதற்கு 
சாவிப்பலகை பயிற்சி மென்பொருள்களைப்‌ பயன்படுத்தலாம்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 51 


செய்நிரல்‌ விருத்தி 


கணினியின்‌ மூலம்‌ தீர்க்கத்தக்க பிரசினத்தின்‌ இயல்புக்கேற்ப அது எளிதாகவோ, 


சிக்கலானதாகவோ இருக்கலாம்‌. ஓர்‌ எளிய பிரசினத்துடன்‌ ஒப்பிடும்போது, ஒரு 
சிக்கலான பிரசினம்‌ எளிதாக விளங்கிக்‌ கொள்வதற்கு கடினமானதாக இருக்கலாம்‌. 
ஒரு பிரசினத்திற்குத்‌ தீர்வுகளைக்‌ காண்பதற்கு முன்னர்‌ அதனை நன்றாக விளங்கிக்‌ 
கொள்ளல்‌ அத்தியாவசியமானதாகும்‌. இதற்காகச்‌ சிக்கலான பிரசினங்களை 
உபபகுதிகளாகப்‌ பிரித்த பின்னர்‌ அவற்றுக்குத்‌ தீர்வுகளைக்‌ காணல்‌ எளிதானதாகும்‌. 


வடிவத்திற்கேற்பப்‌ பிரித்தல்‌ 


பல்வேறு வடிவங்களும்‌ 
நிறங்களும்‌ உள்ள ஒரு 
சிக்கலான உரு 


நிறத்திற்கேற்பப்‌ பிரித்தல்‌ 
உரு 5.1 ஒரு சிக்கலான பொருளை உபபகுதிகளாகப்‌ பிரித்தல்‌ 
இவ்வாறே ஒரே தடவையில்‌ எளிதாகத்‌ தீர்ப்பதற்கு ஒரு சிக்கலான பிரசினத்தை 


இயன்றவரை பல உபபிரச்சினங்களாகப்‌ பிரிக்கலாம்‌. அப்போது அவ்வுபபிரச்சி 
னங்களை எளிதாகத்‌ தீர்க்கலாம்‌. 


ஒரு பிரசினத்தை உபபகுதிகளாகப்‌ 


பிரித்த பின்னர்‌ 


சிக்கலான 


பிரசினத்தை 
உபபகுதிகளாக 
பிரித்தல்‌ 


உபபிரசினம்‌ 2 உ தீர்த்தல்‌ எளிதாகும்‌. 


உ விளங்கிக்‌ கொள்ளல்‌ எளிதாகும்‌. 


உ விவரித்தல்‌ எளிதாகும்‌. 


உரு 5.2 ஒரு சிக்கலான பிரசினத்தை உபபகுதிகளாக பிரித்தல்‌ 


52, இலவசப்‌ பாடநூல்‌ 


உதாரணமாக, நீர்‌ தரம்‌ 6 இல்‌ இரு முழு எண்களைக்‌ கொண்டு கூட்டல்‌, கழித்தல்‌, 
பெருக்கல்‌, வகுத்தல்‌ என்னும்‌ அடிப்படைக்‌ கணிதச்‌ செய்கைகள்‌ பற்றிய அறிவை 
பெற்றுள்ளீர்‌. மேலும்‌ தரம்‌ 7 இன்‌ முதலாம்‌ தவணையில்‌ முழு எண்களுடன்‌ 
இரண்டுக்கு மேற்பட்ட கணிதச்‌ செய்கைகள்‌ இடம்பெறும்‌ சந்தர்ப்பங்களில்‌ பிரசி 
னத்தைத்‌ தீர்க்கும்‌ விதம்‌ பற்றிய விளக்கத்தையும்‌ பெற்றுள்ளீர்‌. 


ன ட தொடக்கப்‌ பிரசினத்தை 
பெருக்கல்‌ ஒரே தடவையில்‌ தீர்த்தல்‌ 
56-30 சிக்கலானதாக இருக்கலாம்‌. 
த்‌, 
பெறும்‌ பெருக்கல்‌, 
30+4=34 கூட்டல்‌, வகுத்தல்‌ என்‌ 


றவாறு மூன்று உபபிர 
தீர்வு சினங்களுக்குத்‌ தீர்வுகளைப்‌ 
17 பெறுதல்‌ எளிதானதாகும்‌. 
உபபிரசினங்களுக்குப்‌ 
பெற்ற விடைகளை ஒன்‌ 
றோடொன்று தர்க்கரீதி 
யாகத்‌ தொடர்புபடுத்தி 
இறுதித்‌ தீர்வை எளிதாகப்‌ 
பெறலாம்‌. 


உரு 5.3 ஒரு கணிதப்‌ பிரசினத்தை உபபிரசினங்களாக பிரித்தல்‌ 


செயற்பாடு 1 - செயல்நூலில்‌ 5.1 ஐப்‌ பார்க்க. 


நெறிமுறையை வகைகுறிப்பதற்காகப்‌ பாய்ச்சற்‌ கோட்டுப்‌ 


படங்களைப்‌ பயன்படுத்தல்‌ 


நெறிமுறையை வகைகுறிப்பதற்குப்‌ பாய்ச்சற்‌ கோட்டுப்‌ படங்களில்‌ பயன்படுத்‌ 
தப்படும்‌ குறியீடுகள்‌ பற்றித்‌ தரம்‌ 6 இல்‌ விளங்கிக்‌ கொண்டுள்ளீர்கள்‌. ஒரு நெறி 
முறையில்‌ மூன்று அடிப்படைக்‌ கட்டுப்பாட்டுக்‌ கட்டமைப்புகளில்‌ ஒன்று அல்லது 


பல இடம்பெறலாம்‌. அடிப்படைக்‌ கட்டுப்பாட்டுக்‌ கட்டமைப்புகளின்‌ (001101 
structures) மாதிரியங்கள்‌ பின்வருமாறு (உரு 5 .4 ஐப்‌ பார்க்க). 


இலவசப்‌ பாடநூல்‌ 53 


தொடரி (Sequence) | தெரிவு (Selection) மீள்செயல்‌ (Repetition) 


க $3- 
@ 


உரு 5.4 பாய்ச்சற்‌ கோட்டுப்‌ படங்களின்‌ மூலம்‌ அடிப்படைக்‌ கட்டுப்பாட்டுக்‌ கட்டமைப்புகளைக்‌ காட்டும்‌ 
விதம்‌. 


செயற்பாடு 2 - செயல்‌ நூலில்‌ 5.2 ஐப்‌ பார்க்க. 


தொடரி | 


ஒரு நெறிமுறையில்‌ உள்ள அறிவுறுத்தல்களை ஒழுங்கு 
முறையாக மேலேயிருந்து கீழே நடைமுறைப்படுத்தல்‌ 
தொடரி (Seqயence) எனப்படும்‌. இதனை ஒரு பாய்ச்சற்‌ 
கோட்டுப்‌ படத்தில்‌ காட்டும்‌ விதம்‌ பற்றிப்‌ பார்ப்போம்‌. 


உதாரணம்‌ 1:] , £hj Z4U5 0Al 8௧௦5" CkuA. 


ஒரு பாடநூலுக்கு வெளி உறையை இடும்‌ விதத்தை ஒரு பாய்ச்சற்‌ கோட்டுப்‌ படத்தில்‌ 


காட்டுவோம்‌. 


54 இலவசப்‌ பாடநூல்‌ 


oAl EoOs Ck Aus EP¢uudsi z -uoA ப்‌ கர AUS oArnhA 


ப்‌ «x £ohj 5 s AzuA 


£ohj 66 oAl 8505 EmEUPzv@5 Gi zuA 


Al ESO RAi டு பபர்‌ E mE£UPzo ய) nk uA 


£hj o>» CU[PG& £ய06 o£ 2EOl mkzxs sgh ¢ OEUPzvA] nk uA 


முடிவு 


உரு 5.5 பாய்ச்சற்‌ கோட்டுப்‌ படம்‌ : ஒரு பாடநூலுக்கு வெளி உறையை இடும்‌ விதம்‌ 


செயற்பாடு 3 - செயல்நூலில்‌ 5.3 ஐப்‌ பார்க்க. 


உதாரணம்‌ 2 : ஒரு செவ்வகத்தின்‌ பரப்பளவையும்‌ சுற்றளவையும்‌ காணல்‌ 


1 அகலம்‌ 


செவ்வகத்தின்‌ நீளத்தையும்‌ அகலத்தையும்‌ பெறுக 


நீளம்‌ 
பரப்பளவு ௬ இ நீளம்‌ ௬ அகலம்‌ பிரசினப்‌ பகுப்பாய்வு : 
சுற்றளவு - (நீளம்‌ * அகலம்‌) % 2 உள்ளீடு : 
செவ்வகத்தின்‌ நீளமும்‌ அகலமும்‌ 
ட முறைவதி: 
சவ்வகத்தின்‌ பரப்பளவையும்‌ சுற்றளவையும்‌ காட்டுக./ பரப்பளவு - நீளம்‌ % அகலம்‌ 
சுற்றளவு - 
(நீளம்‌ 4 அகலம்‌) % 2 
முடிவு வெளியீடு : பரப்பளவு, சுற்றளவு 


உரு 5.6 பாய்ச்சற்‌ கோட்டுப்‌ படம்‌ : ஒரு செவ்வகத்தின்‌ பரப்பளவையும்‌ சுற்றளவையும்‌ காணல்‌ 


இலவசப்‌ பாடநூல்‌ 55 


செயற்பாடு 4 - செயல்நூலில்‌ 5.4 ஐப்‌ பார்க்க. 


ஹட்‌. 


ஒரு நெறிமுறையின்‌, தரப்பட்ட நிபந்தனைக்கேற்பச்‌ செயற்‌ - 
படுத்த வேண்டிய படிமுறை பற்றி இங்கு தீர்மானிக்கப்படும்‌. 
ஒரு தெரிவின்‌ (Selection) நிபந்தனையைப்‌ பரீட்சித்து அது 


உண்மையாக அல்லது பொய்யாக இருப்பதற்கேற்பப்‌ பாய்ச்சல்‌ 

திசையைத்‌ தெரிந்தெடுக்க வேண்டும்‌. > il 
ஓர்‌ உதாரணமாக ஒரு மின்விசிறி தொழிற்படும்‌ ஒரு ம்‌ 
சந்தர்ப்பத்தைக்‌ கருதுவோம்‌. ஆளியிடும்போது மின்வலு 


இருப்பின்‌ மின்விசிறி தொழிற்படும்‌. மின்வலு இல்லாவிட்டால்‌ மின்‌ விசிறி 
தொழிற்படமாட்டாது. 


தொழிற்படவில்லை 
அதற்கேற்ப 
மின்வலு இருப்பின்‌ மின்‌ 
விசிறி தொழிற்படும்‌. 
மின்வலு இல்லாவிட்டால்‌ 
மின்விசிறி 
தொழிற்படமாட்டாது. 


தொழிற்படுகின்றது 


உ ௬ 5.7 பாய்ச்சற்‌ கோட்டுப்‌ படம்‌: மின்‌ விசிறி தொழிற்படுதல்‌ 


56 இலவசப்‌ பாடநூல்‌ 


ஒரு நெறிமுறையில்‌ உள்ள அறிவுறுத்தல்களில்‌ ஒன்று 
அல்லது பல திரும்பத்‌ திரும்பச்‌ செயற்படுத்தப்படுதல்‌ 
மீள்செயல்‌ எனப்படும்‌. உரிய நிபந்தனை திருப்தி 
யாக்கப்படுகின்றமைக்கு அல்லது திருப்தியாக்கப்‌ 
படாமைக்கு ஏற்ப மீள்செயல்‌ நடைபெறும்‌. ஓர்‌ 
உதாரணமாக இயற்கை நீர்‌ வட்டம்‌ திரும்பத்‌ திரும்ப 
நடைபெறுதல்‌ மீள்செயல்‌ முறைவழியாகும்‌. 


Es ர ,%/A £n zou CkfA2Es iA {L®®AosH5®f£n 25052 
Vv, @fzZV, @ECkAC.B P-A fn zouCkuA GBY ®o\ AEs ig» 
[பயக்‌ GBY ®{f¢uoU ப, “vo\’~"f£k®AoAMS®v, ௫2 ப. 6£ 
|  ho£OQR Ox. 


பணத்தை இடுவதற்கு உண்டியலை எடுத்தல்‌ 


உண்டியலில்‌ பணத்தை இடுதல்‌ 


உண்டியல்‌ 
நிரம்பியுள்ளது 


உரு 5.8 பாய்ச்சற்‌ கோட்டுப்‌ படம்‌ : உண்டியலில்‌ பணத்தை இடுதல்‌ 
மீள்செயலுக்குரிய நிபந்தனையைச்‌ சோதித்தல்‌ இரு முறைகளில்‌ நடைபெறலாம்‌: 
1. மீள்செயல்‌ தொடங்குவதற்கு முன்னர்‌ நிபந்தனையைப்‌ பரீட்சித்தல்‌. 
2. ஒரு தடவை நடைமுறைப்படுத்திய பின்னர்‌ நிபநீதனையைப்‌ பரீட்சித்தல்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 57 


மை இருக்கின்றதா வரைக்கும்‌ எழுதுதல்‌ பின்னர்‌ மை முடிந்து விட்‌ 
எனச்‌ சோதித்தல்‌ என்னும்‌ செயல்‌ திரும்பத்‌ டதா எனச்‌ சோதித்தல்‌ 
திரும்ப நடைபெறுகின்றது. 
(மீள்செயல்‌) 


| 
க | ஒரு பேனாவை எடுத்தல்‌ | 
ஒரு பேனாவை எடுத்தல்‌ 


Scratch செய்நிரல்‌ மென்பொருளை அறிமுகம்‌ செய்தலும்‌ 
செய்நிரல்‌ விருத்தியும்‌ 


கட்புலச்‌ செய்நிரல்‌ விருத்தி மென்பொருளாகிய ௮th ஆனது அறிவுறுத்தல்‌ 
தொகுதி (Command block) உள்ள கவர்ச்சியான எளிய இடைத்தாக்கக்‌ கணினிச்‌ 
செய்நிரலாகும்‌. இம்மென்பொருள்‌ இலவசமாகப்‌ பெறத்தக்க திறந்த ஆதாரமூல 
மென்பொருள்‌ (Open source) ஆகையால்‌ இதனை http://www.scratch.mit.edu எனும்‌ 
இணையத்தளத்திலிருந்து இலவசமாகப்‌ பதிவிறக்கம்‌ (௦/0) செய்யலாம்‌. 


58 இலவசப்‌ பாடநூல்‌ 


Scratch 2.0 கட்புல விருத்திச்‌ சுற்றாடலில்‌ உள்ள 
இடைமுகத்தை அறிமுகம்‌ செய்தல்‌ 


1 Scratch 2 Offine Editor 


[SCHATCH MR 40௯1 


Sprite மற்றும்‌ blocks 
கட்டுப்பாட்டுக்‌ கருவிகள்‌ 


குறிப்பு : இந்த இடைமுகங்கள்‌ எல்லாம்‌ Scratch 2.0 (Version 2) இனால்‌ 
காட்டப்பட்டுள்ளனவெனக்‌ கருதுக. 


இலவசப்‌ பாடநூல்‌ 59 


The Stage 


Sprites இற்கு செல்வதும்‌ மற்றும்‌ குறிப்பை 
வரைவதற்குமான மேடை 


Sprites New sprite 0 / 2 


Stage 2 
1 6௮0௧30 

Nes baacrop 

க 


அல்‌ 


மேடைக்குப்‌ பின்னால்‌ தோன்றும்‌ காட்சி (பின்னணி) 1380104100 எனப்படும்‌. 


6௦ இலவசப்‌ பாடநூல்‌ 


செய்நிரல்‌ அறிவுறுத்தல்‌ தொகுதிகளும்‌ (Block) அவற்றினுள்‌ இருக்கும்‌ 
வகைப்படுத்தல்‌ உள்ள (1808) தத்தல்களும்‌ : 


[௦ ௭ 


ர்‌ Control . . ட 
ஒவ்வொரு நிறத்திலும்‌ அறிவுறுத்தல்‌ 
ர்‌ Sensing தொகுதிகளை வகைப்படுத்தி,தேவை 


fi Operators யான தத்தலின்‌ கீழ்‌ உள்ள அறி 
வுறுத்தல்‌ தொகுதிகளைக்‌ காட்டல்‌ 
| More Blocks 


மேடை மீது தொழிற்படவேண்டிய 
விதத்தைக்‌ காட்டும்‌ அறிவுறுத்தல்‌ 
தொகுதிப்‌ பட்டியலைக்‌ காட்டல்‌ 


move 10) steps 


turn (3 degrees 


point in direction 907] 


point towards mouse-pointer 


இலவசப்‌ பாடநூல்‌ 61 


அறிவுறுத்தல்‌ தொகுதியைப்‌ பயன்படுத்திச்‌ செய்நிரல்‌ 
விருத்திக்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ பிரதேசம்‌ 


l Motion l Events 
| Looks i Control 3 
i Sensing 


0 Operators 
ரி 1106 Blocks 


ல 


x: 
y: 


மாடா நன 
| 
[த 
இ 


play sound meow 


play sound meow untsd done 


stop all sounds 


play drum ௩2 for beats 
rest for [0.25 ] beats 


play note (60) for (0.5 beats 


set instrument to [11] = 
கண சரி 


அறிவுறுத்தல்‌ தொகுதியை இழுத்துச்‌ செய்நிரலை உருவாக்கல்‌ 


தொகுதி வகைப்படுத்தல்‌ உதாரணங்கள்‌ 


உட்ப 
Sprite மேடை மீது when chicked 


செல்லச்‌ செய்வதற்குரிய go to x Oy: 
அறிவுறுத்தல்‌ தொகுதி மன்ன ப கவை 
இடம்பெறும்‌ 

Sprite (0, 0) 


தானத்திலிருந்து 100 
காலடிகள்‌ இயங்குதல்‌ 


62 இலவசப்‌ பாடநூல்‌ 


Sprites இடையே 
சொல்லாடலை 
ஏற்படுத்துவதற்குரிய 
அறிவுறுத்தல்‌ தொகுதி 
இடம்பெறும்‌. 


ஒலிகளை 
உருவாக்குவதற்கு 
அடிப்படையான 
சுரங்களும்‌ இசைக்‌ 
கருவிகளும்‌ 
இடம்பெறும்‌. 


மேடை மீது 


கோடுகளையும்‌ பல்வேறு 


வடிவங்களையும்‌ 
வரைவதற்குத்‌ 
தேவையான 
நிறங்களும்‌ கருவிகளும்‌ 
இடம்பெறும்‌. 


மாறிகளை 
உருவாக்குவதற்கும்‌ 
அவற்றுக்குப்‌ 
பெறுமானங்களை 
வழங்குவதற்கும்‌ 


தேவையான 


அறிவுறுத்தல்‌ தொகுதிகள்‌ 


இடம்பெறும்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


think 


play sound meow 


play sound meow until done 


stop all sounds 


play drum €§9 for 0,25 beats 


0.25 


set pen color to 


Make a Variable 
I~ Count 
set Count tof] 


change Count டிய 


show variable Count 


Make a List 


EES Hello!, Can you Win இபத 2 EES 
think for €) secs 


Sprite “Hello ! , Can You 
Wi॥” எனக்‌ கூறி, பின்னர்‌ 
“No , I’m the Winner” என 
நினைத்தல்‌ 


when any key pressed 


play drum €B9 for beats 
rest for beats 


play note (332 for CE) beats 


சாவிப்‌ பலகையில்‌ உள்ள 


ஒரு சாவியை அழுத்தும்‌ 
போது பபற ஒலி இசைக்‌ 


அ) 


கப்பட்ட பின்னர்‌ ச எனும்‌ 


சுரம்‌ இசைக்கப்படுதல்‌. 


when chcked 


set pen color to 


move (50 ] steps 


சிவப்பு நிறத்தில்‌ 50 
அலகுகள்‌ நீளமுள்ள ஒரு 
கோட்டினை வரைதல்‌ 


டப்ப chcked 


set Count to KJ 
change Count டி 


show variable Count 


Count மாறியின்‌ தொடக்கப்‌ 
பெறுமானத்தை ஒன்றினால்‌ 
மாற்றி அப்பெறுமானத்தைக்‌ 
காட்டல்‌. 


63 


ஏனைய எல்லா when space ‘key pressed 


அறிவுறுத்தல்‌ தத்கல்‌ ல எனகன 

தொகுதிகளுக்கும்‌ 

செயற்படுத்துவதற்கான when backdrop switches to back இயக்கும்‌ கருவி மீது 

அறிவுறுத்தல்களை வா சொடக்கும்போது 

வ ௨, என்னும்‌ இரு 
மாறிகளையும்‌ கூட்டும்‌ 


to a+b 


LS Total is - 


போது வரும்‌ மொத்தத்தைக்‌ 
காட்டல்‌. 


அறிவுறுத்தல்‌ 

தொகுதியைச்‌ னை வக 

செயற்படுத்துவதைக்‌ ட எனகன) - நரி நலன்‌ 

கட்டுப்படுத்துவதற்கு அட Hcic Your Ofice 1s Safe 

நிறமும்‌ மீள்செயலும்‌ CENA Hello! Your Office is Unsafe 

உள்ள அறிவுறுத்தல்‌ 

தொகுதி இடம்பெறும்‌. உள்ளீட்டுக்கேற்ப இரு 
வெளியீடுகளில்‌ ஒன்றை 
மாத்திரம்‌ வழங்கல்‌. 


Sensing 
when this sprite chcked 
உள்ளீடுகளைப்‌ பெறுதல்‌ 
ask ர | sprit€ இன்‌ அளவை 
ஈ answer ] 


மாற்றுதல்‌ 


64 இலவசப்‌ பாடநூல்‌ 


கணிதத்‌ 
தொடர்புடைமைகளை 


உருவாக்கல்‌ 


set A to A+ 


say join KES Total 


1 தொடக்கம்‌ 10 வரை 
யுள்ள எண்களைக்‌ 
கூட்டுவதால்‌ வரும்‌ மொத்‌ 
தத்தைக்‌ காட்டல்‌ 


செயற்பாடு 5 - செயல்நூலில்‌ 5.5 ஐப்‌ பார்க்க. 


| 532] செய்திற்சளை விரத்திசெய்தல்‌ | 


Scratch ஐப்‌ பயன்படுத்திச்‌ செய்நிரல்களை உருவாக்குவதற்குப்‌ பின்வரும்‌ அறிவுறுத்‌ 
தல்களைப்‌ பின்பற்றுக. 


* அறிவுறுத்தல்‌ தொகுதியை இழுத்துச்‌ சென்று 8௦1100 ௧7௧௨ இல்‌ அமைவு செய்க. 
» Drag the blocks to script area 


* ஒரு கோப்பாகச்‌ சேமிக்குக. 
» Save as a file 


இலவசப்‌ பாடநூல்‌ 65 


*%, Scratch 2 Offline Editor 


Scripts Costumes Sounds 


| Motio | 
| Looks Control 
$01 


Sensing 


Operators 
More Blocks 


play sound meow 


play sound meow பார்ன்‌ done 


play drum 1+} for (0.25 | beats © 
TE 0.25 இப்‌ 
i 


when 


play sound meow 


ச்‌ 
say LEZ for 2. 
2 
go to x: ப்‌ y: [0] 
. 
move 10) steps 
'§ 


66 இலவசப்‌ பாடநூல்‌ 


2 வரிசைமுறைக்‌ கட்டுப்பாடு உள்ள செய்நிரல்‌ விருத்தி | 


1. பியானோவைக்‌ கொண்டு அடிப்படைச்‌ சுரங்களை இசைத்தல்‌ 


பின்வரும்‌ கட்டுப்பாட்டுத்‌ தொகுதிகளை ஒழுங்கு முறையாக தொடுக்க. அதன்‌ 
பின்னர்‌ பின்வரும்‌ உருவில்‌ காட்டப்பட்டுள்ளவாறு அக்கட்டுப்பாட்டுத்‌ தொகுதிகளின்‌ 
பெறுமானங்களை மாற்றுக. பின்னர்‌ தொகுதியை இயக்கி ஒலியைச்‌ சோதிக்க. 


அறிவுறுத்தற்‌ கட்டுப்பாட்டுத்‌ தொகுதியை முகாமித்தல்‌ 


(1) Piano 


(2) Electric Piano 
set instrument to [1] 
- (3) Organ 


play note [கழு] for [0.5] beats 2 
ர (4) Guitar 

play note (S39 for BE) beats Sg (5) Electric Guitar 

play note (2D for [0.5] beats (6) Bass 

play note [G5] for [0.5] beats 


play not: for [0,5] beats 


play no:e [591] for [0.5] beats 
play nate [717] for [0.5] beats 
play ote for [0.5] beats 


play nate [so] for [0.5] beats 


Middle C (60) 


உரு 5.10 பாய்ச்சற்‌ கோட்டுப்‌ படம்‌ : சுரங்களை இசைத்தல்‌ 


செயற்பாடு 6 - செயல்நூலில்‌ 5.6 ஐப்‌ பார்க்க. 


இலவசப்‌ பாடநூல்‌ 67 


2. Sprite இனால்‌ வாரத்தின்‌ நாட்கள்‌ முறையே எடுத்துரைக்கப்படுதல்‌ 


CES Sunday | for 2 secs 
CES Monday for சி secs 


say RiETET] for 2 secs 
say இரப்ப for © secs 
say RiNZTEY] for €) secs. 
say நிவறய for € secs 
say EEMEEN] for © secs 


உரு 5.11 பாய்ச்சற்‌ கோட்டுப்‌ படம்‌ : வாரத்தின்‌ நாட்களை தெரிதல்‌ 


மாறிகளின்‌ பயன்பாடு | 


செய்நிரலாக்கத்தில்‌ பெறுமானங்களைத்‌ தற்காலிகமாக நினைவகத்தில்‌ தேக்கி 
வைப்பதற்கு மாறிகள்‌ பயன்படுத்தப்படுகின்றன. ஒரு மாறியின்‌ வடிவத்தை இனங்‌ 
காண்பதற்குப்‌ பின்வரும்‌ செயற்பாட்டைப்‌ பரிசீலிப்போம்‌. 


நிறமூட்டிய இரு வகைத்‌ திரவங்கள்‌ வேறுவேறாக இரு கண்ணாடிப்‌ பாத்திரங்களில்‌ 
இடப்பட்டுள்ள ஒரு சந்தர்ப்பத்தைக்‌ கருதுவோம்‌. 


பாத்திரம்‌ A பாத்திரம்‌ 13 


பாத்திரம்‌ A இல்‌ உள்ள திரவம்‌ பாத்திரம்‌ B இற்கும்‌ பாத்திரம்‌ 13 இல்‌ உள்ள திரவம்‌ 
பாத்திரம்‌ A இற்கும்‌ மாற்றப்படுகின்றனதெனக்‌ கொள்வோம்‌. 


68 இலவசப்‌ பாடநூல்‌ 


இவ்வாறு பாத்திரங்களில்‌ இடப்பட்டுள்ள திரவங்கள்‌ இடமாற்றப்படுமெனின்‌, ஒரு 
மேலதிக வெறும்‌ கண்ணாடிப்‌ பாத்திரம்‌ தேவைப்படும்‌. அப்பாத்திரத்தை 6 எனக்‌ 
கொள்வோம்‌. 


பாத்திரம்‌ 0 


படிமுறை 1 : பாத்திரம்‌ A இல்‌ உள்ள திரவத்தைப்‌ பாத்திரம்‌ (£ இற்கு மாற்றுதல்‌ 


"இஃ 


பாத்திரம்‌ A பாத்திரம்‌ B பாத்திரம்‌ C 


படிமுறை 2 : பாத்திரம்‌ B இல்‌ உள்ள திரவத்தைப்‌ பாத்திரம்‌ A இற்கு மாற்றுதல்‌ 


ஐ 


பாத்திரம்‌ A பாத்திரம்‌ B பாத்திரம்‌ C 


படிமுறை 3 : பாத்திரம்‌ C இல்‌ உள்ள திரவத்தைப்‌ பாத்திரம்‌ 13 இற்கு மாற்றுதல்‌ 


se. 


பாத்திரம்‌ A பாத்திரம்‌ B பாத்திரம்‌ C 


இலவசப்‌ பாடநூல்‌ 69 


ஒரு பாத்திரத்தில்‌ திரவம்‌ தேக்கி வைக்கப்பட்டவாறே, ஒரு மாறியின்‌ பெறு 
மானங்களைத்‌ தேக்கி வைப்பதற்கு இடம்‌ தேவை. மேலே க்‌, B, 0 எனப்‌ 
பெயரிடப்பட்ட பாத்திரங்களை மாறிகளாகக்‌ கருதலாம்‌. அப்போது அவற்றில்‌ 
இடப்பட்ட திரவங்களின்‌ அளவுகளை மாறிகளின்‌ பெறுமானங்களாகக்‌ கருதலாம்‌. 


மாறிகளுக்குப்‌ பெறுமானங்களை ஒப்படைத்தல்‌ : 


மாறிகளுக்குப்‌ பெறுமானங்களை ஒப்படைக்கும்‌ (Assign values to variables) 
மாறியின்‌ பெயர்‌ சமன்‌ குறிக்கு இடப்‌ பக்கத்திலும்‌ பெறுமானம்‌ சமன்‌ குறிக்கு வலப்‌ 
பக்கத்திலும்‌ காட்டப்படும்‌. 

உதாரணம்‌ : பெயர்‌“ “மோகன்‌?” 


வயது = 12 


மாறிகளின்‌ பெறுமானங்களை மாற்றல்‌ : 


உதாரணம்‌ : 


கணிதம்‌, விஞ்ஞானம்‌ என்னும்‌ மாறிகளின்‌ பெறுமானங்களை மாற்றுவோம்‌. 


70 இலவசப்‌ பாடநூல்‌ 


டிபி events 


நி _ooks நி Control 

sound | sensing 

|| Pen || Operators 
fore Blocks 


Make a Variable 
ஈம்‌ 


set name to 0) 


New Variabl 


Variable name: marks 
QO For all sprites இ For this sprite only 
hide variable name 


Make a List 


Cancel 


Ok 


ஒரு மாறிக்குப்‌ பெறுமானங்களை ஒப்படைத்தல்‌ : 


set marks to (marks மாறிக்காக 67 புள்ளிகளை ஒப்படைத்தல்‌) 


ஒரு மாறிக்குப்‌ பெறுமானத்தை மாற்றுதல்‌ : 


(marks மாறியின்‌ பெறுமானத்தை 10 இனால்‌ மாற்றுதல்‌) 
| கக] மாறிகள்‌ உள்ள செய்நிரல்‌ விருத்தி ] 


1. இரு எண்களைப்‌ பெருக்கல்‌ 

இரு எண்களைத்‌ தேக்கி வைப்பதற்கு (11, 12), என்னும்‌ இரு மாறிகளையும்‌ 
இரு எண்களின்‌ பெருக்கத்தைத்‌ தேக்கி வைப்பதற்கு (ப) என்னும்‌ ஒரு 
மாறியையும்‌ அமைத்துக்கொள்க. அதன்‌ பின்னர்‌ பின்வரும்‌ கட்டுப்பாட்டுத்‌ 
தொகுதிகள்‌ ஒவ்வொன்றையும்‌ தரப்பட்டுள்ளவாறே முறையே தொடுக்க. கழே 
காட்டப்பட்டுள்ளவாறு கட்டுப்பாட்டுத்‌ தொகுதிகளின்‌ பெறுமானங்களை மாற்றுக. 


இலவசப்‌ பாடநூல்‌ 71 


தொடக்கம்‌ 
when chcked 


EET Enter FirstoeSTue 2] za wait 


க்‌ £1 to ய a-wer 


க்‌ £2 te answer 


கூர்‌ ௱பl to nl * nz 


1 திப Answer is mul [22 2] ௨5 


உரு 5.12 பாய்ச்சற்‌ கோட்டுப்‌ படம்‌ : இரு எண்களினதும்‌ பெருக்கம்‌ 


செயற்பாடு 7 - செயல்நூலில்‌ 5.7 ஐப்‌ பார்க்க. 


2. ஒரு செவ்வகத்தின்‌ சுற்றளவையும்‌ பரப்பளவையும்‌ காணல்‌ 

ஒரு செவ்வகத்தின்‌ சுற்றளவையும்‌ பரப்பளவையும்‌ காண்பதற்கு அதன்‌ நீளமும்‌ 
அகலமும்‌ தேவை. அதற்கேற்ப இச்செய்நிரல்‌ விருத்திக்கு நான்கு மாறிகளைப்‌ 
பயன்படுத்த வேண்டும்‌. நீளம்‌, அகலம்‌, சுற்றளவு, பரப்பளவு ஆகியன 
முறையே 1, W, Perimeter, Area என்னும்‌ மாறிகளினால்‌ காட்டப்பட்டுள்ளன. 


72 இலவசப்‌ பாடநூல்‌ 


| 1 அ Enter Length இ. க. 


| ask Enter Width BELT ETL 


கர்‌ KW to answer 


set Perimeter to 


say join Area for [2 ] கவ 


வயம்‌ 


set Perimeter 
ட 
ப்‌ 


Area 


Perimeter 


உரு 5.18 பாய்ச்சற்‌ கோட்டுப்‌ படம்‌ : ஒரு செவ்வகத்தின்‌ சுற்றளவையும்‌ பரப்பளவையும்‌ காணல்‌. 


3. SறரitE அளவை 10 இலிருந்து 100 வரைக்கும்‌ தற்போக்காக மாற்றல்‌ 


Sprite இல்‌ தோன்றும்‌ சாதாரண அளவைத்‌ தற்போக்காக மாற்றுவதற்குப்‌ பின்வரும்‌ 
செய்நிரலை விருத்தி செய்க. அதில்‌ % என்னும்‌ மாறிக்குத்‌ தற்போக்காக 1 தொடக்கம்‌ 
10 வரையுள்ள ஒரு பெறுமானம்‌ தேக்கி வைக்கப்படும்‌. மாறியின்‌ பெறுமானத்தை 10 
இனால்‌ பெருக்கும்போது கிடைக்கும்‌ பெறுமானம்‌ வரைக்கும்‌ 5116 இன்‌ அளவு 
மாறும்‌. மேலும்‌ நிறம்‌ % மாறியின்‌ பெறுமானத்திற்குச்‌ சமமான ஓர்‌ அளவினால்‌ 
மாறும்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 73 


( தொடக்கம்‌, ) 


[mm 7 


உரு 5.14 பாய்ச்சற்‌ கோட்டுப்‌ படம்‌: $றார்ர்‌6 இன்‌ அளவை மாற்றல்‌ 


5.4.2 செய்நிரல்‌ தவறுகள்‌ | 


யம 110101 NO 1 1 செய்நிரல்‌ விருத்தியில்‌ தவறுகள்‌ ஏற்படலாம்‌. அத்தகைய 
000110101 1110110911001 ய பய தவறுகள்‌ Bugs எனப்படும்‌. இத்தவறுகளை நீக்கல்‌ Debugging 
Non toto எனப்படும்‌. தவறுகள்‌ உள்ள செய்நிரலை இயக்கும்போது 

டப. எதிர்பாராத பிரச்சினைகளை எதிர்கொள்ள நேரிடும்‌. ஆகவே 
ஒரு செய்நிரலை இயக்குவதற்கு முன்னர்‌ அதில்‌ உள்ள தவறுகள்‌ 
நீக்கப்பட வேண்டும்‌. 


when chrked 


set size to BHU th 


set Xx to pick random 1] te 10] 


change sre by x * 10) 


change color effect hy XxX 


play drum [11] for beats 


oto OOOO 
0110101111010 NTN 


செய்நிரலில்‌ உள்ள தவறுகளை நீக்கல்‌ 


செய்நிரலில்‌ வழங்கப்படும்‌ அறிவுறுத்தல்‌ தொகுதிகளின்‌ ஒழுங்குமுறை 
வேறுபட்டிருத்தல்‌, அறிவுறுத்தல்‌ தொகுதிகள்‌ வழங்கலைத்‌ தவிர்த்தல்‌, அறிவுறுத்தல்‌ 
தொகுதிகளில்‌ மாறிகளும்‌ பெறுமானங்களும்‌ சரியாகக்‌ காட்டப்பட்டிராமை 
போன்ற சந்தர்ப்பங்களில்‌ தவறுகள்‌ எற்படலாம்‌. அவ்வாறு தவறு உள்ள 
அறிவுறுத்தல்‌ தொகுதிகளைத்‌ திருத்துவதன்‌ மூலமும்‌ சரியான ஒழுங்குமுறையில்‌ 
தொடர்புபடுத்துவதன்‌ மூலமும்‌ செய்நிரலில்‌ உள்ள தவறுகள்‌ நீக்கப்படலாம்‌. 


74 இலவசப்‌ பாடநூல்‌ 


நீளம்‌, அகலம்‌ ஆகியன முறையே 200, 100 ஆகவுள்ள ஒரு செவ்வகத்தை வரைவதற்கு 
விருத்தி செய்யப்பட்ட பின்வரும்‌ தவறுகள்‌ உள்ள செய்நிரல்‌ ஒன்றையும்‌ தவறுகள்‌ 


இல்லாத செய்நிரல்‌ ஒன்றையும்‌ ஒப்பிடுவோம்‌. 


தவறுகள்‌ உள்ள செய்நிரல்‌ 


when cdhirked 


தவறுகள்‌ இல்லாத செய்நிரல்‌ 


when chrked 


set pen color to set pen color to 


set pen size te €3 
go to x: வடி: பேடி சரி go to x: @1) vy: வெரு 


point in direction யஞ்ச ஆ சட | point in direction | OT] 


sat pen size to 4] 


தல move 200 steps 
தவிர்க்கப்பட்டுள்ளது 
=a turn FF CLD degrees 
move steps 
100 தா 
turn F) CL) degrees move இரிய steps 
turn ஈர பியி degrees 
turn [50 ] degrees : 
ஜ்‌. | ஒழுங்குமுறை moe க்க 
move steps மாறியுள்ளது 


turn F) EL) degrees 
turn (3 20 வராக ... இது. Me steps 
ப பட்ட steps தவறு turn ஈரூ CID degrees 


ப தத -200 இத 0] ஏக ௩௦ இடத்‌ -200 இத்த 0] 


point in direction யஞ்ச point in direction பந்தி 


தவறான வெளியீடு சரியான வெளியீடு 


இலவசப்‌ பாடநூல்‌ 75 


ஒரு செவ்வகத்தை வரைவதற்கு மேலே இடப்பக்கத்தில்‌ காட்டப்பட்டுள்ள செய்நிரல்‌ 


உருவாக்கப்பட்டுள்ளது. எனினும்‌ அதில்‌ உள்ள தவறு காரணமாக எதிர்பார்க்கப்படும்‌ 


வெளியீடு கிடைப்பதில்லை. ஆகவே தவறுகள்‌ உள்ள வெளியீடு கிடைக்கலாம்‌. 


அத்தகைய தவறுகளை நீக்கிய பின்னர்‌ சரியான வெளியீட்டைப்‌ பெறலாமென வலப்‌ 


பக்கத்தில்‌ காட்டப்பட்டுள்ள செய்நிரலின்‌ மூலம்‌ உறுதிப்படுத்தப்படுகின்றது. 


செய்நிரலில்‌ தவறுகள்‌ (Buயஜ5) இருப்பதனால்‌ அது சரியாகத்‌ தொழிற்‌ 
படுவதில்லை. அத்தவறுகளை அகற்றிய பின்னர்‌ (Debயஜ) செய்நிரலை 
எதிர்பார்த்தவாறு தொழிற்படச்‌ செய்யலாம்‌. 


பொழிப்பு 


ரு 


சிக்கலான பிரசினங்களை உபபகுதிகளாகப்‌ பிரிப்பதன்‌ மூலம்‌ செய்நிரல்‌ 
விருத்தியை எளிதாக்கலாம்‌. 

செய்நிரல்‌ விருத்திக்கு மூன்று கட்டுப்பாட்டுக்‌ கட்டமைப்புகள்‌ பயன்படுத்தப்‌ 
படுகின்றன. அவை தொடரி, தெரிவு, மீள்செயல்‌ ஆகும்‌. 


ஒரு நெறிமுறையின்‌ ஒரு படிமுறைக்குப்‌ பின்னர்‌ மற்றைய படிமுறை 
நடைமுறைப்படுத்தப்படுதல்‌ தொடரி எனப்படும்‌. 


ஒரு நெறிமுறையின்‌ ஒரு தரப்பட்ட நிபந்தனைக்கேற்பச்‌ செயற்பட வேண்டிய 
நடைமுறைபற்றித்‌ தீர்மானித்தல்‌ தெரிவு ஆகும்‌. 


பாய்ச்சற்‌ கோட்டுப்‌ படத்தில்‌ நிபந்தனைக்கேற்பப்‌ பாய்ச்சல்‌ இசை தீர்மானிக்‌ 
கப்பட வேண்டும்‌. 


கட்புலச்‌ செய்நிரல்‌ விருத்திக்காக catch திறந்த ஆதார மூல மென்பொருளைப்‌ 
பயன்படுத்தலாம்‌. 


Scratch செய்நிரல்‌ விருத்தியில்‌ அறிவுறுத்தல்‌ தொகுதி பயன்படுத்தப்படுகின்றது. 


76 இலவசப்‌ பாடநூல்‌ 


* தீர்மானத்தைக்‌ காட்டுவதற்குப்‌ பின்வரும்‌ 5081௦1 அறிவுறுத்தல்‌ தொகுதியைப்‌ 
பயன்படுத்தலாம்‌. 
உ நிபந்தனை உண்மையாக இருக்கும்போது மாத்திரம்‌ உரிய படிமுறையைச்‌ 
செயற்படுத்துவதற்கான அறிவுறுத்தல்‌ தொகுதி : 


உ நிபந்தனை உண்மையாக இருக்கும்போது அல்லது பொய்யாக இருக்கும்‌ 
போது உரிய படிமுறையைச்‌ செயற்படுத்துவதற்கான அறிவுறுத்தல்‌ தொகுதி: 


* செய்நிரல்‌ விருத்தியில்‌ பெறுமானங்களைத்‌ தேக்கிவைப்பதற்கு மாறி 
பயன்படுத்தப்படும்‌. 


௩ செய்நிரலில்‌ உள்ள தவறு 1302 எனப்படும்‌. 


* செய்நிரலில்‌ உள்ள தவறை நீக்கல்‌ Debugஜiறஜ எனப்படும்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 77 


6 நிகழ்த்துகை மென்பொருள்கள்‌ 


ஆசிரியர்‌ என்னிடம்‌ 
இலங்கையின்‌ புராதன இராச 
தானிகள்‌ பற்றிய விவரங்களை 
வகுப்பில்‌ சமர்ப்பிக்குமாறு 


நிகழ்த்துகை 

மென்பொருளைப்‌ பயன்படுத்தி 
வினைத்திறனாகவும்‌ 

கவர்ச்சியாகவும்‌ இதனை 

_ மேற்கொள்ள முடியும்‌. 


நிகழ்த்துகை என்றால்‌ என்னவென அறிந்துகொள்வோம்‌ | 
தகவல்களையும்‌ கருத்துக்களையும்‌ நபர்‌ ஒருவருக்கு அல்லது நபர்கள்‌ கொண்ட 


குழுவுக்கு தொடர்பாடல்‌ செய்யும்‌ முறையே நிகழ்த்துகை (Presentation) எனப்படும்‌. 
இதன்மூலமாக விரிவுரையாளர்‌ மற்றும்‌ பார்வையாளர்‌ ஆகியோரிடம்‌ விரைவான 


தொடர்பாடல்‌ நடைபெறும்‌. இது உயிரோட்டமான முறையாகும்‌. 


மின்‌ நிகழ்த்துகை / இலத்திரனியல்‌ நிகழ்த்துகை 
நிகழ்த்துகையை கவர்ச்சியாகவும்‌ வினைத்திறனாகவும்‌ மேற்கொள்ள இது பயன்படும்‌. 


மின்‌ நிகழ்த்துகை புத்தகம்‌ 
போன்றது. எனினும்‌ 

முழுமையாக அதனை 

ஒத்திருக்காது. 


78 இலவசப்‌ பாடநூல்‌ 


புத்தகம்‌ தாள்களினால்‌ ஆனது. 
புத்தக பக்கங்களைப்‌ புரட்ட 
முடியும்‌. 

புத்தகத்தில்‌ சொற்களும்‌, படங்க 
ளும்‌ இருக்கும்‌ 

புத்தகத்தில்‌ காணொளி, பாடல்கள்‌ 
இணைப்புகள்‌ ஆகியவற்றை உள்‌ 
ளிட முடியாது. அவற்றின்‌ மூலமாக 
உயிரோட்டமான தன்மையை ஏற்‌ 
படுத்த முடியாது. 

புத்தகத்தில்‌ அச்சிடப்பட்ட விடயங்‌ 
களை மீண்டும்‌ தொகுப்பது கடின 
மாகும்‌. 


ரி யி 


நிகழ்த்துகை படவில்லைகளால்‌ 
ஆனது 

ஒரு படவில்லையிலிருந்து இன்‌ 
னொரு பட வில்லைக்கு நகர 
முடியும்‌. 

நிகழ்த்துகையிலும்‌ சொற்கள்‌, படங்‌ 
கள்‌ ஆகியன காணப்படும்‌. 
நிகழ்த்துகையில்‌ காணொளி, பாடல்‌ 
கள்‌, இணைப்புகள்‌ ஆகியவற்றை 
உள்ளிடலாம்‌ அவற்றின்‌ மூலமாக 
உயிரோட்டமான 


பெறமுடியும்‌. 
நிகழ்த்துகையில்‌ உள்ளடங்கிய 


தன்மையைப்‌ 


விடயங்களை மீண்டும்‌ மீண்டும்‌ 
மாற்றியமைக்க முடியும்‌. 


) 


தீ 


Apple Keynotes 


Presentations’ X3 


Microsoft 
Powerpoint 


Apple Keynote 


இலவசப்‌ பாடநூல்‌ 


OpenOffice 
Impress 


Corel Presentations 


79 


வழமையான கற்பித்தலை விட மின்‌ நிகழ்த்துகையில்‌ பல அநுகூலங்கள்‌ உள்ளன. 
வழமையான கற்பித்தல்‌ அதிக எண்ணிக்கையான 
சொற்கள்‌ பயன்படுத்தப்பட 
வேண்டும்‌. 
விடயங்களை விளக்குவதற்கு 
அதிகம்‌ சிரமப்பட வேண்டும்‌. 
மாணவரின்‌ கவனம்‌ திசை 
திருப்பப்படலாம்‌. 
கிரகிப்பதற்கு சிரமப்பட 
வேண்டியிருக்கும்‌. 


அதிக எண்ணிக்கையான 
சொற்கள்‌ பயன்படுத்தப்பட 
வேண்டியதில்லை. 
விடயங்களை விளக்குவதற்கு 
அதிக சிரமம்‌ ஏற்படாது. 
மாணவரது கவனம்‌ திசை 
திருப்பப்படுவது குறைவு 
இலகுவாக விளங்கிக்‌ கொள்ள 


முடியும்‌. 


[வம] தழ்த்துகையை தயாரிப்போம்‌ ப | 


புதிய நிகழ்த்துகையொன்றை தயாரிப்பதற்கு முதலில்‌ கணினியில்‌ நிறுவப்பட்டுள்ள 
நிகழ்த்துகை மென்பொருளைத்‌ திறக்கவேண்டும்‌. 


வெற்று நிகழ்த்துகையை பயன்படுத்தி நிகழ்த்துகையைத்‌ தயாரித்தல்‌. 
உங்கள்‌ பாடசாலை கணினியில்‌ நிறுவப்பட்டுள்ள நிகழ்த்துகை மென்பொருளை 


திறந்ததும்‌ உரு 6.1 இல்‌ காடடப்பட்டவாறான அல்லது அதற்கு சமமான வெற்று 
நிகழ்த்துகை கிடைக்கப்பெறும்‌. (Blank Presentation) 


Blank Presentation 


உரு 6.1 வெற்று நிகழ்த்துகை 


80 இலவசப்‌ பாடநூல்‌ 


அந்த வெற்று நிகழ்த்துகையில்‌ சுட்டியின்‌ முனையை வைத்து சொடக்குவதால்‌ 
நிகழ்த்துகையை தயாரிப்பதற்கான வெற்றுப்‌ படவில்லையை திறத்தல்‌. 


உரு 6.2 நிகழ்த்துகைப்‌ பலகனி/ சாளரம்‌ 


சந்தர்ப்பமொன்றின்போது வில்லை தளத்தின்‌ மீது ( உரு 6.2 இல்‌ B எனும்‌ எழுத்தால்‌ 
காட்டப்படுவது படவில்லைத்‌ தளமாகும்‌) திறக்கப்பட்டுள்ள உள்ளடக்க வில்லை 
(உரு 6.2 இல்‌ A எனும்‌ எழுத்தால்‌ காட்டப்பட்டுள்ளது) விசேடமாக முனைப்புறுத்திக்‌ 
(Highlight) காட்டப்படும்‌. உதாரணமாக உரு 6.2 இல்‌ A எழுத்தின்‌ மூலமாக 
காட்டப்பட்டுள்ளது உள்ளடக்கவில்லையாகும்‌. 


நிகழ்த்துகை மென்பொருள்‌ மூலம்‌ பெறப்பட்ட நிகழ்த்துகை மாதிரியத்தைப்‌ 
பயன்படுத்தி நிகழ்த்துகையைத்‌ தயாரித்தல்‌ 


நிகழ்த்துகை மென்பொருளை திறந்த பின்னர்‌ திறக்கும்‌ பலகனியில்‌/ சாளரத்தில்‌ 
வெற்று நிகழ்த்துகையைப்‌ பயன்படுத்தி நிகழ்த்துகையைத்‌ தயாரிக்கத்‌ தேவையான 
ஆரம்ப சந்தர்ப்பத்தை அளிப்பதற்கு மேலதிகமாக நிகழ்த்துகை மாதிரியங்கள்‌ 
தேவையாயின்‌ அவ்வாறு தெரிவுசெய்து பயன்படுத்தக்கூடிய பல்வேறு பாங்குகள்‌, 
வடிவங்கள்‌, நிறங்கள்‌ ஆகியன பயன்படுத்தப்பட்டு தயார்செய்யப்பட்டு 
சேமிக்கப்பட்டுள்ள படிம ஆக்கங்கள்‌ (11101816) உள்ளன. 


CIRCUIT 


Circuit 


உரு 6.3 நிகழ்த்துகை மாதிரியங்கள்‌ 


இலவசப்‌ பாடநூல்‌ 81 


தேவைக்கேற்றாற்போல்‌ இவற்றுள்‌ ஒன்றைத்‌ தெரிவுசெய்து நிகழ்த்துகையைத்‌ 
தயாரிக்கலாம்‌. 

நிகழ்த்துகையைத்‌ திறந்த பின்னர்‌ கணினித்‌ திரையில்‌ உரு 6.4 இல்‌ காட்டப்பட்ட 
வாறான பலகனி காட்சியளிக்கும்‌. 


தலைப்புப்‌ பட்டை (1111௦ bar) 


க பவறு 


வில்லைகள்‌ 


நிகழ்த்துகைப்‌ பலகனி (Slide pane) 


உரு 6.4 நிகழ்த்துகைப்‌ பலகனியில்‌ உள்ள அடிப்படைக்‌ கூறுகள்‌ 


கருவிப்பட்டையில்‌ உள்ள கருவிகளைப்‌ பயன்படுத்தி தேவைக்கேற்றவாறு 
நிகழ்த்துகையைத்‌ தயாரித்துக்கொள்ளலாம்‌. 


தயாரிக்கப்பட்ட நிகழ்த்துகையைத்‌ தேவையேற்படும்போது மீண்டும்‌ திறந்து பயன்‌ 
படுத்த ஏற்றவாறு நீங்கள்‌ விரும்பிய இடத்தில்‌ கணினியில்‌ சேமிப்புச்‌ செய்யலாம்‌. 


[612 | தழ்ததுகையைமுதல்‌ | 


நிகழ்த்துகையை மூடுவதற்கு பிரதான பலகனியின்‌ 
வலதுபுறத்தில்‌ குறியீடு மூலம்‌ காட்டப்பட்ட 
பொத்தானைச்‌ சொடக்க வேண்டும்‌. 


அப்போது நிகழ்த்துகை சேமிக்கப்பட்டிரா 
விட்டால்‌ சேமிப்பு தொடர்பான சொல்லாடற்‌ 
பெட்டி திறக்கும்‌. 


82 இலவசப்‌ பாடநூல்‌ 


Save changes to the document 'My 
Pet' before quitting? 


ட்‌ 6.5 {Pi zxo PYk uA 


ல 


குறித்த நிகழ்த்துகை சேமிக்கப்படவேண்டியதெனில்‌ (661) எனும்‌ கட்டளையை 
தெரிவு செய்வதன்‌ மூலம்‌ அதனைச்‌ சேமிக்க முடியும்‌. சேமிக்கவேண்டிய தேவை 


யில்லை எனில்‌ [N௦ | எனும்‌ கட்டளையை தெரிவுசெய்யவேண்டும்‌. 


[613] தயாரிக்கப்பட்ட நிகழ்த்துகையைச்‌ சேமித்தல்‌ | 


நிகழ்த்துகை தயாரிக்கப்பட்ட பின்னர்‌ அதனை பயன்படுத்துவதற்கென கணினியில்‌ 
சேமிக்க வேண்டும்‌. 


8 66{PlzxgPs a2 zuA 


நிகழ்த்துகை மென்பொருளில்‌ பிரேரிக்கப்படும்‌ பொதுப்பெயருக்குப்‌ பதிலாக 


உங்களால்‌ ஒரு பெயர்‌ உள்ளிடப்படுவது நன்று இதன்‌ மூலம்‌ நிகழ்த்துகையை 
ஏனைய கோவைகளிலிருந்து வேறுபடுத்தி அறிவது இலகுவானதாக இருக்கும்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 83 


6.1.4 சேமிக்கப்பட்ட நிகழ்த்துகையை மீண்டும்‌ திறத்தல்‌ | 


நிகழ்த்துகையை சில முறைகளைப்‌ பயன்படுத்தி திறக்கலாம்‌ : 


உ நிகழ்த்துகைத்‌ மென்பொருளை பயன்படுத்தி நிகழ்த்துகையின்‌ பெயரைத்‌ தேடுதல்‌ 
மூலம்‌. 


உ நிகழ்த்துகைக்‌ கோப்பின்‌ மீது இரண்டு தடவைகள்‌ சொடக்குதல்‌ மூலம்‌. 


ஆ 
கண“ 


ட 67 HOPU-AEOi [120205 vOzuA 


நிகழ்த்துகையில்‌ புதிய பட வில்லைகளை சேர்த்தல்‌ | 


நிகழ்த்துகையை தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய படவில்லைகள்‌ 


தலைப்பு உள்ளடக்கம்‌ 
அடங்கிய படவில்லை 


தலைப்பு படவில்லை 


84 இலவசப்‌ பாடநூல்‌ 


உபதலைப்பு படவில்லை ஒப்பிடல்‌ அல்லது இரட்டை 
உள்ளடக்க வில்லை 


வெற்று படவில்லை படம்‌ இடும்‌ படவில்லை 
உரு 6.8 படவில்லைகளுக்கான உதாரணம்‌ 


இவை தவிர தேவைக்கேற்ப வெற்றுப்‌ படவில்லையைப்‌ பயன்படுத்திப்‌ 
படவில்லைகளைத்‌ தயாரித்துக்‌ கொள்ளலாம்‌. 


63 | படவில்லை தயாரித்தல்‌ | 


படவில்லையைத்‌ தயாரிப்பதற்கு வில்லையில்‌ பாடப்பகுதியை உள்ளிடல்‌, படங்களை 
உள்ளிடல்‌, பல்வேறு ஒலிகளை உள்ளிடல்‌, படங்களை வரைதல்‌, பல்லூடகத்தை 
உள்ளிடல்‌, அட்டவணைகளை உள்ளிடல்‌ போன்றன தொடர்பான விளக்கம்‌ 


அவசியமாகும்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 85 


63 படவில்லைக்குப்‌ பாடப்பகுதிகளை சேர்த்தலும்‌ 
வடிவமைப்புச்‌ செய்தலும்‌ 


படவில்லையில்‌ பாடப்பகுதியை இடுவதற்கு பாடப்பகுதியை இடும்‌ பிரதேசம்‌ 
Text placeholder என்ற ஒரு சிறப்பான பகுதி உள்ளது. இது முறிந்த கோட்டினால்‌ 
எல்லைப்படுத்தப்பட்டுக்‌ காட்டப்பட்டிருக்கும்‌. 


பாடப்பகுதியை 
உள்ளிடுவதற்கான இடம்‌. 


உரு 6.9 படவில்லையில்‌ பாடப்பகுதியை இடல்‌ 


எழுத்துக்களை விரும்பியவாறு வடிவமைக்க இந்தக்‌ கருவிகளைப்‌ பயன்படுத்தலாம்‌. 


எழுத்துக்களின்‌ நிறத்தை மாற்றுதல்‌ 
எழுத்துக்களின்‌ அளவை மாற்றுதல்‌ 


எழுத்துக்களைத்‌ தடிப்பானதாக்கல்‌ 


எழுத்துக்களை சரிவாக்குதல்‌ 


Ig (இ ந 


எழுத்துகளுக்கு அடிக்கோடிடல்‌ 


66 


இலவசப்‌ பாடநூல்‌ 


[63.2] படவில்லைக்குப்‌ படத்தினை உள்ளிடல்‌ 


பட வில்லைக்கு படத்தை (110102) இடக்கூடிய வசதி வழங்கப்பட்டுள்ளது. 


உரு 6.10 படவில்லையில்‌ படத்தை உள்ளிடல்‌ 


படத்தை உள்ளிடுவதற்கு இரண்டு முறைகள்‌ உள்ளன. 

| கணினியில்‌ உள்ள படமொன்றைப்‌ பிரதிசெய்து (00 படவில்லையில்‌ 
ஒட்டுதல்‌ (Paste) 

= வில்லையின்‌ மீது உள்ளிடல்‌ 


ஆயத்தப்‌ படங்கள்‌ (C11றகா1) எனப்படுபவை முன்னரே வரைந்து சேமித்து 


வைக்கப்பட்டுள்ள படங்களாகும்‌. 


| 6.3.3 | படவில்லையில்‌ வடிவங்களை உள்ளிடல்‌ | 


ஏதேனும்‌ ஆக்கம்‌ ஒன்றைச்‌ செய்வதற்குத்‌ தேவையான வட்டம்‌, சதுரம்‌, முக்கோணி 
போன்ற அடிப்படை வடிவங்களையும்‌ கோடு வகைகள்‌, அடைப்புக்குறி வகைகள்‌, 
பாய்ச்சற்கோட்டுப்‌ படத்துக்கு தேவையான வடிவங்களை உடைய உரு வகைகள்‌ 
ஆகியவற்றையும்‌ நிகழ்த்துகை வில்லையில்‌ உள்ளிட்டுக்‌ கொள்ளலாம்‌. 


_ அவை 


உரு 6.11 படவில்லையில்‌ வடிவங்களை உள்ளிடல்‌ 


இலவசப்‌ பாடநூல்‌ 87 


| 34 [| படலில்லைக்குபல்லாடாத்தை உள்ளில்‌ | 


படவில்லையில்‌ காணொளி அல்லது ஒலியை உள்ளிட முடியும்‌. படங்கள்‌ உள்ளி 
டுவதை விட காணொளி போன்றவற்றை உள்ளிடுவதன்‌ மூலம்‌ நிகழ்த்துகையின்‌ 
கவர்ச்சி அதிகரிக்கும்‌. 


நிகழ்த்துகையொன்றுக்கு ஒலியைச்‌ சேர்க்கும்போது கணினியில்‌ சேமிக்கப்பட்டுள்ள 
ஒலியை உள்ளிட ஏற்ற வசதி உள்ளது. சிலவகை நிகழ்த்துகை மென்பொருள்களில்‌ 
நிகழ்த்துகையைத்‌ தயாரிக்கும்போதே ஒலியை பதிவுசெய்யக்கூடிய ஆற்றலும்‌ உள்ளது. 
ஏற்கனவே தயார்செய்யப்பட்ட ஒலிகள்‌ உள்ளடங்கிய 18௨௫ யிலிருந்தும்‌ ஒலியைப்‌ 
பெற்றுச்‌ சேர்க்கக்கூடிய மென்பொருள்களும்‌ உள்ளன. 


ரர்‌ 
VIDEO 


டன்‌ 


உரு 6.12 படவில்லைக்கு காணொளி, ஒலி ஆகியவற்றை உள்ளிடல்‌ 


6.3.5 படவில்லையில்‌ அட்டவணைகளை உள்ளிடல்‌ | 


படவில்லைகளில்‌ அட்டவணைகளைச்‌ சேர்ப்பதற்கு ஏற்றவாறாக அட்டவணைகளை 
தயாரிக்கக்கூடிய கருவிகள்‌ நிகழ்த்துகை மென்பொருள்களில்‌ உள்ளன. புதிதாக 
அட்டவணையைத்‌ தயாரித்தல்‌ மற்றும்‌ சொல்‌ முறைவழிப்படுத்தல்‌ மென்பொருளில்‌ 
அல்லது விரிதாள்‌ மென்பொருளில்‌ தயாரிக்கப்பட்ட அட்டவணையை நிகழ்த்து 
கையில்‌ பிரதி செய்து கொள்ளவும்‌ ஏற்ற வசதி உள்ளது. 


= 


உரு 6.18 படவில்லையில்‌ அட்டவணையை உள்ளிடல்‌ 


88 இலவசப்‌ பாடநூல்‌ 


அட்டவணையை நிருமாணிக்கும்போது தேவையான நிரல்கள்‌, நிரைகள்‌ ஆகியவற்றின்‌ 
எண்ணிக்கையை உள்ளிட்டு அட்டவணையைத்‌ தயாரித்துக்‌ கொள்ளலாம்‌. 
நிகழ்த்துகையில்‌ அட்டவணையைச்‌ சேர்த்த பின்னரும்‌ அதில்‌ மாற்றங்களை செய்யக்‌ 
கூடிய வசதியும்‌ உள்ளது. 


Insert Table ? x 
Table size 

Number of columns: 5 

Number of rows: 2 ௫ 
AutoFit behavior 

(௫ Fixed column width: Auto ௫ 

O Autofit to contents 

O AutoFit to window 


Remember dimensions for new tables 


|| என ] 


64 | படவில்லை முன்‌ வடிவமைப்பை பயன்படுத்தல்‌ (Slide Design) | 


படவில்லைகளின்‌ பின்னணிக்கு நிறங்கள்‌ இட்டு கவர்ச்சிகரமாகத்‌ தயாரித்துக்‌ 


கொள்வதற்கு நிகழ்த்துகை மென்பொருளில்‌ முன்‌ வடிவமைப்புகள்‌ தரப்பட்டுள்ளன. 
நிகழ்த்துகை தயாரிக்கும்‌ திரையின்‌ அளவுக்குப்‌ பொருந்தக்கூடிய வகையில்‌ 
படவில்லைகளின்‌ அளவை அகன்ற திரையாகவோ நியம அளவிற்கமையவோ 
மாற்றியமைப்பதற்கு படவில்லை முன்‌ வடிமைப்பில்‌ சந்தர்ப்பம்‌ வழங்கப்பட்டுள்ளது. 


க: நரக 


உரு 6.14 படவில்லை முன்‌ வடிவமைப்புகள்‌ 


படவில்லைகளின்‌ பின்னணி மற்றும்‌ எழுத்துக்களின்‌ நிறம்‌ ஆகியவற்றுக்கு 
இடையில்‌ பொருத்தப்பாடு பேணப்பட வேண்டும்‌. பின்னணி மூலமாக எழுத்துக்கள்‌ 
மற்றும்‌ பிற உள்ளடக்கங்கள்‌ தெளிவாகத்‌ தென்படக்கூடியதாக அமைந்திருப்பது 
பொருத்தமானதாகும்‌. படவில்லை முன்‌ வடிவமைப்புக்களில்‌ எழுத்துக்களின்‌ நிறம்‌, 
பின்னணி ஆகியன பொருத்தமாகத்‌ தயார்‌ செய்யப்பட்டிருப்பதனால்‌ நிகழ்த்துகையை 
வடிவமைப்பது இலகுவாகும்‌. அத்துடன்‌ முன்‌ வடிவமைக்கப்பட்ட படவில்லை 
களைப்‌ பயன்படுத்துவதன்‌ மூலம்‌ நிறப்‌ பொருத்தபாட்டை  சீர்செய்வதற்கான 
காலத்தை மீதப்படுத்திக்‌ கொள்ளலாம்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 89 


௦5 | படவில்லை மாறுகை (Slide Transition) | 


நிகழ்த்துகையைச்‌ சமர்ப்பிக்கும்போது ஒரு படவில்லையிலிருந்து மற்றொரு பட 
வில்லைக்கு செல்வதற்கு பல்வேறு விதமான படவில்லை மாறுகைகளை பயன்‌ 
படுத்தலாம்‌ கவர்ச்சிக்கரமாக படவில்லைகளை மாறுகை செய்வதற்கு உள்ளாக்குவதே 
இதன்‌ நோக்கமாகும்‌. எனினும்‌, அதிக நேரத்தின்‌ பின்னரான படவில்லை மாறுகை 
பார்வையாளருக்கு சலிப்பை ஏற்படுத்துவதாக அமையும்‌. 

படவில்லை மாறுகையின்‌ பேதம்‌, பல்வேறு வகைப்பட்ட படவில்லை மாறுகையின்‌ 


போது ஏற்படுத்தப்படும்‌ ஒலி ஆகியவற்றுக்கென பல்வேறு உத்திகள்‌ நிகழ்த்துகை 
மென்பொருள்களில்‌ வழங்கப்பட்டுள்ளன. 


Slide 1 


Slide 2 
Slide 3 


Slide 4 
Slide 5 


உரு 6.15 படவில்லை மாறுகை 


| 


படவில்லையை நீக்குதல்‌ (Delete), பிரதி செய்தல்‌ (Copy), நகர்த்துதல்‌ (Move), 
மறைத்துவைத்தல்‌ (11106) ஆகியவற்றை மேற்கொள்வதற்கு தயார்செய்த பட 


படவில்லையை நீக்குதல்‌, பிரதி செய்தல்‌, மறைத்துவைத்தல்‌ | 


வில்லைகளில்‌ தேவையானவற்றை மட்டும்‌ தெரிவுசெய்ய வேண்டும்‌. பட 
வில்லைகளை தெரிவுசெய்வதற்கு நிகழ்த்துகை மென்பொருளில்‌ வழங்கப்பட்டுள்ள 
பொருத்தமான படவில்லைப்‌ பார்வை (Slide ஈர) இனைப்‌ பயன்படுத்துவது 
இலகுவானது. படவில்லைப்‌ பார்வை மூலம்‌ படவில்லைகள்‌ அனைத்தும்‌ பல்வேறு 
ஒழுங்கமைப்புகளில்‌ சமர்ப்பிக்கப்படும்‌. 


9௦ இலவசப்‌ பாடநூல்‌ 


Slide 1 


Slide 1 


Slide 3 


உரு 6.16 படவில்லை காட்சியின்‌ சாதாரண பார்வை (Normal view) 


Slide 1 Slide 2 Slide 3 Slide 4 


Slide 5 


உரு 6.17 பட வில்லைக்‌ காட்சிகள்‌ வரிசையாக காட்சியளிக்கும்‌ விதம்‌ (5110௦ sorter view) 


பின்வரும்‌ முறைகளில்‌ படவில்லைகளை நீக்கலாம்‌ 


1. சாவிப்பலகையிலுள்ள Delete சாவியைப்‌ பயன்படுத்தல்‌. 


2. Backspace சாவியைப்‌ பயன்படுத்தி நீக்குதல்‌. 


இதற்கென சுட்டி முனை மூலமாக உரிய படவில்லையைத்‌ தெரிவுசெய்ய வேண்டும்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 91 


el Slide 2 


Slide 3 


உரு 6. 18 படவில்லையை நீக்குதல்‌ 


இவை தவிர வில்லைகளை நீக்குவதற்கு மென்பொருளினால்‌ வழங்கப்பட்டுள்ள 
வேறுமுறைகளையும்‌ பயன்படுத்தலாம்‌. (இது தொடர்பாக உங்கள்‌ ஆசிரியர்‌ 
வழிகாட்டுவார்‌. ) 


மேலும்‌ பலவில்லைகளை ஒன்றாகத்‌ தெரிவுசெய்து நீக்கவும்‌ முடியும்‌. 


6.6.2 படவில்லையைப்‌ பிரதிசெய்தல்‌ | 


நிகழ்த்துகையின்போது ஒரே படவில்லையை மீண்டும்‌ பயன்படுத்த வேண்டிய 
தேவை ஏற்படலாம்‌. இல்லையேல்‌ ஒரு படவில்லையைப்‌ பயன்படுத்தி வேறொரு 
படவில்லையாக மாற்றியமைக்க வேண்டிய தேவை ஏற்படலாம்‌. படவில்லையை 
பிரதிசெய்வதற்கு நிகழ்த்துகை மென்பொருள்‌ மூலமாக வழங்கப்படும்‌ வசதிகளைப்‌ 
பயன்படுத்தி படவில்லைகளைப்‌ பிரதிசெய்து ஒட்டிக்கொள்ள (Copy and Paste) முடியும்‌. 


உரு 6.19 படவில்லையைப்‌ பிரதிசெய்தல்‌ 


92 இலவசப்‌ பாடநூல்‌ 


இதற்கென உரிய படவில்லையின்‌ மீது சுட்டியின்‌ முனையை கொண்டுசென்று 
கருவிப்பட்டையில்‌ அல்லது சுட்டியின்‌ வலது பொத்தானை சொடக்கி கிடைக்கும்‌ 
தெரிவுப்பட்டியலில்‌ உள்ள கட்டளையைத்‌ தெரிவுசெய்து சொடக்க வேண்டும்‌. பின்னர்‌ 
உரிய இடத்திற்கு சென்று கருவிப்‌ பட்டையில்‌ அல்லது சுட்டியின்‌ வலது பொத்தானை 
சொடக்க கிடைக்கும்‌ தெரிவுப்பட்டியலில்‌ 18816 கட்டளையைத்‌ தெரிவுசெய்ய 
வேண்டும்‌. 


6.6.3 படவில்லைகளை இடம்மாற்றுதல்‌ | 


நிகழ்த்துகை மென்பொருளைப்‌ பயன்படுத்தி படவில்லையைத்‌ தயாரிக்கும்போது 
படவில்லைகள்‌ சமர்ப்பண ஒழுங்கில்‌ அமைந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. 
படவில்லைகளைத்‌ தயார்செய்த பின்னர்‌ ஒழுங்குமுறையை மாற்றியமைக்க வசதி 
அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கென, தெரிவுசெய்யப்பட்ட படவில்லையை இடம்மாற்ற 
வேண்டும்‌. 

சரியான காட்சியைப்‌ பயன்படுத்தி தெரிவுசெய்த படவில்லையை சுட்டியைப்‌ 
பயன்படுத்தி தேவையான இடத்துக்கு இழுத்துக்‌ கொண்டு சென்று கை 
விடுதல்‌ மூலமாக (0182 ஊம்‌ 00) இதனை மேற்கொள்ளலாம்‌. அல்லது தேவையான 
படவில்லையை வெட்டி ஒட்டுதல்‌ (800836) மூலமும்‌ இதனை மேற்கொள்ளலாம்‌. 


221 (ஹமி Slide 1 


உரு 6.20 படவில்லையை இடம்மாற்றுதல்‌ 


| 6.6.4 | படவில்லையை மறைத்தல்‌ | 


நிகழ்த்துகையை சமர்ப்பிக்கும்போது தயாரிக்கப்பட்ட படவில்லைகள்‌ அனைத்தையும்‌ 
பார்வையாளருக்கு காட்சிப்படுத்த வேண்டிய தேவை ஏற்படாத சந்தர்ப்பம்‌ 
ஏற்படலாம்‌. இவ்வாறான சந்தர்ப்பத்தில்‌ உரிய படவில்லைகளை நீக்காது அவற்றை 
மறைத்து வைக்கலாம்‌. இவ்வாறு மறைக்கப்பட்ட படவில்லைகள்‌ நிகழ்த்துகையின்‌ 
போது காட்சிப்படுத்தப்படாது. தேவையேற்படின்‌, இவற்றை மீண்டும்‌ தெரியக்கூடிய 
விதமாக தயார்செய்து கொள்ள முடியும்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 93 


இதற்கென தெரிவுப்பட்டியில்‌ File இலுள்ள 1110௦ slide கட்டளையையோ அல்லது 
சுட்டியின்‌ வலது பொத்தானை சொடக்குவதன்‌ மூலம்‌ தெரிவுப்பட்டியில்‌ உள்ள 1110௦ 
slide கட்டளையைச்‌ தெரிவுசெய்ய வேண்டும்‌. 


Slide 2 


Slide 3 


உரு 6.21 படவில்லையை மறைத்தல்‌ 


செயற்பாடுகள்‌ 1, 2 - செயல்‌ நூலில்‌ 6.1, 6.2 ஐப்‌ பார்க்க 


94 இலவசப்‌ பாடநூல்‌ 


* நிகழ்த்துகை மென்பொருளில்‌ சொற்கள்‌, படங்கள்‌, ஒலி ஆகியவற்றை பயன்‌ 
படுத்தி நிகழ்த்துகையைத்‌ தயாரிப்பதன்‌ மூலம்‌ அதன்‌ கவர்ச்சியை அதிகரிக்‌ 
கலாம்‌. 


௩ நிகழ்த்துகை மென்பொருளில்‌ உள்ள வெற்றுப்‌ படவில்லையை பயன்படுத்‌ 
தியோ நிகழ்த்துகை மாதிரியத்தை பயன்படுத்தியோ நிகழ்த்துகையை தயாரிக்‌ 
கலாம்‌. நிகழ்த்துகையை திறத்தல்‌, சேமித்தல்‌, மூடுதல்‌ ஆகியவற்றுக்கென 
மென்பொருளில்‌ முறையே pe, Save, Close ஆகிய பொத்தான்கள்‌ உள்ளன. 

* நிகழ்த்துகை ஒன்றிற்கு படவில்லைகளை சேர்க்கும்போது அதற்கே உரித்தான 
விசேட வில்லை வகைகள்‌ தரப்பட்டுள்ளன. தலைப்பு வில்லை, தலைப்பு 
உள்ளடக்கம்‌ ஆகியன கொண்ட படவில்லை, உப தலைப்பு படவில்லை, 
ஒப்பீட்டு படவில்லை, வெற்றுப்‌ படவில்லை, படவில்லை போன்ற வெவ்வேறு 
வில்லைகள்‌ உள்ளன. 

* படவில்லையில்‌ சொற்களை இடும்போது எழுத்துகளின்‌ நிறங்களை மாற்றுதல்‌, 
எழுத்துகளின்‌ அளவை மாற்றுதல்‌, எழுத்துகளை தடிப்பாக்குதல்‌, எழுத்துக்களை 
சரிவாக்குதல்‌, அடிக்கோடிடல்‌ போன்ற செயல்களை மேற்கொள்ளத்‌ தேவையான 
விசேட கருவிகள்‌ உள்ளன. 

* படவில்லைகளில்‌ படங்கள்‌, காணொளிகள்‌, வடிவங்கள்‌, ஒலி போன்ற 
ஊடகங்களையும்‌ அட்டவணைகளையும்‌ உள்ளிடலாம்‌. நிகழ்த்துகைகளை 
மேற்கொள்ளும்போது கவர்ச்சிகரமான படவில்லை மாறுகைகள்‌ நிகழ்த்துகை 
மென்பொருள்களில்‌ உள்ளன. 

௩. நிகழ்த்துகை மென்பொருள்‌ பயன்பாட்டின்போது படவில்லைகளை நீக்குதல்‌ 
பிரதி செய்தல்‌, நகர்த்துதல்‌, மறைத்தல்‌ ஆகியவற்றை மேற்கொள்ளலாம்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 95 


7 தகவல்‌ மற்றும்‌ தொடர்பாடலுக்கு 
இணையம்‌ பயன்பாடு 


ஒன்றுடன்‌ ஒன்று 
இணைக்கப்பட்ட 
ஏராளமான கணினி வலை 
யமைப்புகளைக்‌ கொண்ட 
ஒரு வலைய 
மைப்பாகும்‌. 


[ன |] இணையம்‌ பற்றி அறிந்து கொள்வோம்‌ | 


இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கணினிகள்‌ இணைந்து உருவான வலை 
யமைப்பே ஒரு கணினி வலையமைப்பாகும்‌. இவ்வாறான ஒன்றுடனொன்று இணைந்த 


ஏராளமான கணினி வலையமைப்புகளின்‌ பாரிய வலையமைப்பே இணையம்‌ எனப்‌ 
படும்‌. இதில்‌ பல மில்லியன்‌ கணக்கான கணினிகள்‌ இணைந்துள்ளன. 


OL 


a ௭ இல 


ட ல ல 
பூ. ட ரமான! 


உரு 7.2 இணையம்‌ 


உரு 7.1 ஒரு கணினி வலையமைப்பு 


இணையத்தினூடாக தொடர்புபட்டு எந்தவொரு பாடத்துறை பற்றியதுமான தக 
வல்கள்‌, படங்கள்‌, காணொளிகள்‌ போன்ற வளங்களைப்‌ பெற்று அறிவைப்‌ பெருக்கிக்‌ 
கொள்ள தற்கால மாணவர்களுக்கு சந்தர்ப்பம்‌ கிடைத்துள்ளது. 


96 இலவசப்‌ பாடநூல்‌ 


Con “2 heo£d, OPO 
ஹட As APsl. 
oPAOAUAO\ யக்‌ 


Ao pEh[ Poi 2 
u © zuA 


உரு 7.3 இணையத்தின்‌ சில பயன்கள்‌ 
கல்விசார்‌ அறிவை பெறுவதற்கு மேலதிகமாக இணையத்தினூடாக பல சேவைகளைப்‌ 
பெற்றுக்கொள்ள முடிறெது. மிக விரைவில்‌ உலகின்‌ எந்தவொரு இடத்திலும்‌ 
நடைபெறும்‌ நிகழ்வு பற்றிய தகவல்களைப்‌ பெற முடிதல்‌ இவற்றுள்‌ பிரதானமாகும்‌. 


உலகளாவிய வலை * 


பற்றி அறிந்துள்ளீரா? 


உலகளாவிய வலை 

(World wide web) 
எனப்படுவது 

இணையம்‌ ஆகும்‌ 


இலவசப்‌ பாடநூல்‌ 97 


பல இணையப்‌ பக்கங்களின்‌ சேர்க்கையின்‌ மூலம்‌ இணையத்‌ 
தளம்‌ (வலைக்‌ கடப்பிடம்‌) உருவாகியுள்ளதுடன்‌ இவ்வாறாக 
ஏராளமான இணையத்‌ தளங்களின்‌ சேர்க்கையினால்‌ உலகளாவிய 
வலை உருவாகியுள்ளது. உலகளாவிய வலையில்‌ பல பில்லியன்‌ 
கணக்கான இணையத்‌ தளங்கள்‌ உள்ளன. ௭௩ உலகளாவிய 
வலை என அழைக்கப்படும்‌. 


இணையத்‌ தளம்‌ இணையத்‌ தளம்‌ இணையத்‌ தளம்‌ 


உலகளாவிய 


| இணையத்‌ தளம்‌ A 


உரு 7.4 இணையத்தளம்‌ 
உருவாகியுள்ள விதம்‌ உரு 7.5 உலகளாவிய வலை 
உருவாகியுள்ள விதம்‌ 


சீர்மை வள இடப்படுத்தியை இனங்காண்போம்‌ 


WWW இல்‌ பல மில்லியன்‌ கணக்கான 
இணையத்தளங்கள்‌ உள்ளன. 
இவற்றிலிருந்து குறிப்பிட்டதொரு 
இணையத்‌ தளத்தை எவ்வாறு வேறு 
படுத்தி இனங்காணலாம்‌ ? 


சீர்மை வள இடப்படுத்தி 
மூலமாக இனங்கண்டு 
கொள்ள முடியும்‌. 


உலகளாவிய வலையமைப்பில்‌ உள்ள பெருந்தொகையான இணையப்‌ பக்கங்கள்‌ 
ஒவ்வொன்றையும்‌ குறிப்பாக இனங்கண்டுகொள்வதற்கு பயன்படும்‌ முகவரி சீர்மை 
வள இடப்படுத்தி (Uniform Resource Locator) எனப்படும்‌. இது URL என 
சுருக்கமாக அழைக்கப்படும்‌. 


உதாரணம்‌ : !111105: நு; 1006. 205. 116 


98 இலவசப்‌ பாடநூல்‌ 


இது கல்வியமைச்சின்‌ இணைய முகவரியாகும்‌. அதாவது கல்வியமைச்சின்‌ இணையத்‌ 
தளத்தின்‌ சீர்மை வள இடப்படுத்தி ஆகும்‌. 

இந்த இணையத்தள முகவரி மூலமாக உலகளாவிய வலையிலுள்ள பெருந்‌ 
தொகையான இணையத்‌ தளங்களில்‌ இலங்கைக்‌ கல்வியமைச்சின்‌ இணையத்‌ 
தளத்தை வேறாக்கித்‌ தெரிந்து கொள்ள முடியும்‌. 


7.3.1 நம்பிக்கையானதும்‌ நம்பிக்கையற்றதுமான இணையத்‌ 


தளங்களை இனங்காணல்‌ 


நாம்‌ நுழையும்‌ இணையத்‌ 
தளம்‌ நம்பிக்கையானதா 
இல்லையா என எவ்வாறு 
தீர்மானிக்கலாம்‌. ? 


இதற்கென சில 
முறைகளைப்‌ 
பயன்படுத்தலாம்‌ 


நம்பிக்கையான, நம்பிக்கையற்ற இணையத்தளங்களை வேறுபடுத்தி இனங்‌ 
காண்பதற்கு பல்வேறு முறைகள்‌ உள்ளன. அவற்றுள்‌ பிரதானமான இரண்டு முறைகள்‌ 
பின்வருமாறு : 


இணையத்தள முகவரி 14(05 என ஆரம்பித்தல்‌. 


உதாரணம்‌: |a(fttpS//moe.govk 


இணையத்தில்‌ நுழைந்த பின்னர்‌ வழிகாட்டல்‌ நிரலில்‌ இ குறியீடு காணப்படுதல்‌. 


உதாரணம்‌: ( பொர்ற5://0௦.0016 


இலவசப்‌ பாடநூல்‌ 99 


22 காணொளிக்‌ கருத்தரங்கு ] 


புவியியல்‌ ரீதியாக தொலைவான சில 
இடங்களில்‌ உள்ள நபரொருவர்‌ அல்லது நபர்கள்‌ 
அடங்கிய குழுவொன்று மற்றொரு நபருடன்‌ 
அல்லது நபர்கள்‌ அடங்கிய குழுக்கள்‌ 
சிலவற்றுடன்‌ காணொளி மூலமாக கலந்து 
ரையாடல்களை மேற்கொள்ளல்‌ காணொளிக்‌ 


கருத்தரங்கு (Video conferencing) எனப்படும்‌. 


காணொளிக்‌ கருத்தரங்குகளின்‌ அநுகூலங்கள்‌ 


உ கருத்தரங்கை நடாத்தத்‌ தேவையான அடிப்படை செலவுகளை குறைக்க முடியும்‌. 
உ கருத்தரங்கு நடாத்தப்படும்‌ இடத்துக்குச்‌ செல்ல வேண்டிய தேவை ஏற்படாமையால்‌ 
பயணக்‌ கட்டணம்‌, நேரம்‌ ஆகியன மீதமாகும்‌. 


உ மிக விரைவில்‌ தயாராகலாம்‌. 


காணொளிக்‌ கருத்தரங்குக்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
மென்பொருள்கள்‌ 


Y 


* Zoom | © Zoom. ~ Skype இ 


x GoToMeeting ஷீ Govoweetng x Webex | gL ox 


100 இலவசப்‌ பாடநூல்‌ 


செயற்பாடு 1 - செயல்நூலில்‌ 7.1 ஐப்‌ பார்க்க. 


மின்னஞ்சல்‌/ ஈமெயில்‌ 
மூலமாக இலகுவாக 
அனுப்பலாம்‌ தானே 


அக்கா, இது நான்‌ எனது 
நண்பனுக்கு எழுதும்‌ கடிதம்‌. 
இதனை நான்‌ அஞ்சல்‌ 
செய்யப்‌ போகிறேன்‌ 


மின்னஞ்சல்‌ என்றால்‌ 
என்ன? 


இணையத்தினூடாக இலகுவாக 
கடிதங்களை அனுப்பக்‌ கூடிய 
முறைதான்‌ மின்னஞ்சல்‌ ஆகும்‌. 


மின்னஞ்சல்‌ முகவரியைக்‌ கொண்ட இருவர்‌ அல்லது பலருக்கிடையில்‌ இலத்திரனியல்‌ 
முறையில்‌ நடைபெறும்‌ கடிதப்‌ பரிமாற்றமே மின்னஞ்சலாகும்‌. இதனூடாக 
எழுத்துக்கள்‌, பாடல்கள்‌, காணொளிகள்‌, ஆவணங்கள்‌ போன்றவற்றை அனுப்பலாம்‌. 


மின்னஞ்சல்‌ கணக்கு 


மின்னஞ்சல்‌ கணக்கினை ஆரம்பிக்க பொருத்தமான சேவை வழங்கல்‌ இணையத்‌ 
தளத்தை தெரிவுசெய்து கொள்ள வேண்டும்‌. பொதுவாக இவ்வாறான இணையத்‌ 
தளங்களினால்‌ இலவச மின்னஞ்சல்‌ சேவை வழங்கப்படுகிறது. 


இலவச மின்னஞ்சல்‌ 
சேவை வழங்குநர்களுக்கான உதாரணங்கள்‌ 


[| 
Hotmail Gmail YAHOO! 


இலவசப்‌ பாடநூல்‌ 101 


மின்னஞ்சலின்‌ இயல்புகள்‌ 


* ஒரு மின்னஞ்சல்‌ செய்தியின்‌ பிரதிகளை பலருக்கு 
ஒரே தடவையில்‌ அனுப்ப முடிதல்‌ 

* சரியாக செய்தி உரிய மின்னஞ்சல்‌ கணக்கிற்கு சென்ற 
டையாவிடின்‌ அது பற்றிய அறிவுறுத்தல்‌ உடனே 
கிடைத்தல்‌ 

* Address book மூலம்‌ இலகுவாக மின்னஞ்சல்‌ கணக்கு 
முகவரிகளை சேமித்து மீண்டும்‌ பயன்படுத்தக்கூடிய 
ஆற்றல்‌ 

ஸ தன்னியக்கமாகவே செய்தி அனுப்பப்பட்ட 


திகதி, நேரம்‌ ஆகியன மின்னஞ்சல்‌ செய்தியில்‌ 


பொறிக்கப்படல்‌ 
ு மின்னஞ்சல்‌ செய்தியை மீண்டும்‌ வேறொருவருக்கு முன்னகர்த்தல்‌ மூலம்‌ 
(forward) அனுப்ப முடிதல்‌ 


* கோப்புகளை மிக இலகுவாக இணைத்து (Ath) அனுப்ப முடிதல்‌ 
உதாரணம்‌ - படக்கோப்புகள்‌, பாடல்‌ கோப்புகள்‌, ஆவணங்கள்‌ 


me 


கீழே மின்னஞ்சல்‌ சாளரத்தின்‌ மாதிரி காட்டப்பட்டுள்ளது 


(3144 | X Delete ஸி 


ரான மின்னஞ்சல்‌ முகவரி 
1] Inbox To: ) [saman@edupub.gov.Ik 


C: 


20௦ 
1 Sent கே 


Subject [FW: Text Book 
9 Junk 
(6) மி Attach ரி Cover page.jpg 


Trash 


0௫ 


lg =| Contacts 


saman(@edupub.gov,1k எனப்படுவது ஒரு மின்னஞ்சல்‌ முகவரியாகும்‌. 


பயனர்‌ ஆள்களப்‌ 
பெயர்‌ பெயர்‌ 


வாவா எனப்படுவது மின்னஞ்சல்‌ பயனர்‌ பெயராகும்‌. 


102 இலவசப்‌ பாடநூல்‌ 


(0 எனப்படுவது பயனர்‌ பெயரினை ஏனைய பகுதிகளுடன்‌ இணைக்கப்‌ 


பயன்படுத்தப்படுவது. 


(0)  குறியீட்டுக்குப்‌ பின்னர்‌ 6000 000.201.1: என இடப்பட்டுள்ளது ஆள்களப்‌ 


பெயராகும்‌. 


1: எனப்படுவது இலங்கையர்‌ ஒருவரின்‌ மின்னஞ்சல்‌ முகவரி என்பதைக்‌ 


குறிப்பிடுகிறது. 


© 


Compose New 


மின்னஞ்சல்‌ கணக்கிற்குள்‌ 
நுழைந்த பின்னர்‌ 
அதிலுள்ள C௦றpose 
அல்லது New என்பதன்‌ 
மீது சொடக்கி புதிய 
மின்னஞ்சல்‌ 
சாளரத்தை திறந்துகொள்ள 
முடியும்‌. 


8) 


1௦ 


இங்கு மின்னஞ்சல்‌ 
பெறுநரின்‌ மின்னஞ்சல்‌ 
முகவரி குறிக்கப்படும்‌. 


உதாரணம்‌ 


* அமராவின்‌ மின்னஞ்சல்‌ முகவரி 
* நயனாவின்‌ மின்னஞ்சல்‌ முகவரி 


* மீனாவின்‌ மின்னஞ்சல்‌ முகவரி 


@ 


Cc (காபன்‌ பிரதி) 
(Carbon Copy) 


இதில்‌ கடிதத்தின்‌ 
பிரதிகள்‌ அனுப்பப்பட 
வேண்டிய நபர்களின்‌ 
மின்னஞ்சல்‌ முகவரிகள்‌ 
குறிக்கப்படும்‌. 


Bcc (கண்மூடிக்‌ காபன்‌ பிரதிகள்‌) 
(Blind Carbon Copy) 
இந்தப்‌ பகுதியில்‌ குறிப்பிடப்பட்ட 
மின்னஞ்சல்‌ முகவரிகள்‌ 1௦ 
மற்றும்‌ (௦ யில்‌ முகவரி 
குறிப்பிடப்பட்டவர்களுக்குத்‌ 
தென்படாது. 1௦ மற்றும்‌ (% யில்‌ 
குறிப்பிடப்பட்ட மின்னஞ்சல்‌ 
முகவரிகள்‌ 13௦ யில்‌ 
முகவரியிடப்பட்டவர்களுக்கு 
தென்படும்‌. 


- amara(@yahoo.com 
- nayana@gmail.com 
- meena(@yahoo.com 


கீழே காட்டப்பட்டுள்ளது வாழ்த்துசெய்தி ஒன்றினை அனுப்புவதற்குத்‌ தயாரிக்கப்‌ 
பட்ட மின்னஞ்சல்‌ செய்தியின்‌ பகுதியாகும்‌. 1௦, C௦, Bcc ஆகியவற்றில்‌ குறிப்‌ 
பிடப்பட்ட மின்னஞ்சல்‌ முகவரிகள்‌ முறையே வருமாறு. 


To: amara@yahoo.com Cc: nayana@gmail.com 


இலவசப்‌ பாடநூல்‌ 


Bcc: meena@yahoo.com 


103 


இதன்போது மீனா தவிர அமரா, நயனா ஆகியோருக்கு மின்னஞ்சல்‌ முகவரிகள்‌ 
தென்படும்‌ நயனாவிற்கு அமராவின்‌ மின்னஞ்சல்‌ முகவரி மட்டுமே தென்படும்‌ 
அவ்வாறே அமராவிற்கு நயனாவின்‌ மின்னஞ்சல்‌ முகவரி மட்டுமே தென்படும்‌. 


® 
Attachment 
இந்த மின்னஞ்சல்‌ முகவரி 
யுடன்‌ இணைத்து அனுப்பப்பட 
வேண்டிய வேறு கோவைகள்‌ 
இருப்பின்‌ இந்த கருவியின்‌ மீது 
அழுத்தி அதனை இணைப்புச்‌ 
செய்ய முடியும்‌. 

உதாரணம்‌: படங்கள்‌, 
காணொளி, குரல்‌ஒலிப்‌ 
பதிப்பு 


(6) 
Subject 
மின்னஞ்சல்‌ 
செய்திக்குரிய தலைப்பு 
இங்கு குறிப்பிடப்படும்‌. 
உதாரணம்‌: 01806 7 
Student Detail 


Inbox 


©) 


பிறரினால்‌ அனுப்பப்படும்‌ 


Sent 
மின்னஞ்சல்கள்‌ இதனுள்‌ உங்களால்‌ 
காணப்படும்‌. புதிய அல்லது பிறருக்கு 
திறந்து பரிசீலிக்கப்படாத அனுப்பப்பட்ட 
மின்னஞ்சல்கள்‌ தடிப்பான மின்னஞ்சல்களை 


எழுத்தில்‌ தோன்றும்‌. மின்னஞ்‌ 
சல்களை அனுப்பியவர்‌ யார்‌ 
எனவும்‌ இனங்காணலாம்‌ 


இதனுள்‌ காணலாம்‌. 


Junk/Spam ய Trash (2) Contacts 
அழிக்கப்பட்ட 

தேவையற்ற மின்னஞ்சல்கள்‌ 

/ பயனற்ற தற்காலிகமாக இதனுள்‌ 


மின்னஞ்சல்‌ முகவரிகள்‌ 
மற்றும்‌ அதனுடன்‌ 


அஞ்சல்கள்‌ என சேமிக்கப்பட்டிருக்கும்‌. 
வகைப்படுத்தப்‌ தேவையாயின்‌ இதிலுள்ள 
பட்டவை இதனுள்‌ அஞ்சல்களை நிரந்தரமாகவே 
காணப்படும்‌. அழித்துவிட முடியும்‌. 


தொடர்பான 
தகவல்கள்‌ 
உள்ளடங்கியிருக்கும்‌. 


104 இலவசப்‌ பாடநூல்‌ 


செயற்பாடு 2 - செயல்நூலில்‌ 7.2 ஐப்‌ பார்க்க. 


HTML இனைப்‌ பயன்படுத்தி இணையப்‌ பக்கத்தை 
விருத்திசெய்தல்‌ 


அக்கா எங்களது ஆசிரியர்‌ 
இணையப்‌ பக்கத்தை 
எவ்வாறு வடிவமைக்கலாம்‌ 
என அடுத்த பாடத்தில்‌ 
சொல்லித்‌ தருவதாக 
கூறினார்‌. 


அதற்கு முதலில்‌ ஙா! 
இனை அறிந்திருக்க 
வேண்டும்‌. 


htm! எனப்படுவது இணையத்‌ 
தளங்களை வடிவமைப்பதற்கு 
பயன்படுத்தப்படும்‌ ஒரு 
தொழினுட்பமாகும்‌. 


[741 || HTML இல்‌ பயன்படுத்தப்படும்‌ அடிப்படை ஒட்டுகள்‌ | 


HTML (Hyper Text Markup Language) எனப்படுவது இணையப்‌ பக்கங்களைத்‌ 
தயாரிப்பதற்காகப்‌ பயன்படுத்தப்படும்‌ தொழினுட்பமாகும்‌. இதற்காகத்‌ தனித்துவ 
மான ஓட்டுகள்‌ உள்ளதுடன்‌ இந்த ஒட்டுகளைப்‌ பயன்படுத்தியே இணையப்பக்கம்‌ 
வடிவமைக்கப்படும்‌. HTML இல்‌ பயன்படுத்தப்படும்‌ சில ஓட்டுகள்‌ வருமாறு: 


இலவசப்‌ பாடநூல்‌ 105 


<html> - இணையப்‌ பக்கத்தின்‌ ஆரம்பம்‌ 


<head> - இணையப்‌ பக்கத்தின்‌ முதற்‌ பகுதி 

<title> - இணையப்‌ பக்கத்தின்‌ தலைப்பு 

<body> - இணையப்‌ பக்கத்தில்‌ காட்சிப்படுத்தப்பட வேண்டிய பகுதி 

<br> - அடுத்த வரிக்கு செல்லல்‌ (break line) 

“112 - தலைப்புக்கு பெரிய எழுத்துக்களை வழங்குதல்‌ 

“1962 - தலைப்புக்கு மிகச்‌ சிறிய எழுத்துக்களை வழங்குதல்‌ 

<center> - எழுத்துக்களை பக்கத்தின்‌ மத்தியில்‌ நேர்ப்படுத்தல்‌ 

<p> - பந்தியை ஆரம்பித்தல்‌ 

<bgcolor > - இணையப்‌ பக்கத்தின்‌ பின்னணிக்கு நிறம்‌ இடல்‌ 

<background> - இணைப்‌ பக்கத்தின்‌ பின்னணிக்கு படம்‌ இடல்‌ 

<img src> - இணையப்‌ பக்கத்திற்கு படத்தை இணைத்தல்‌ 

<a href> - இணையப்‌ பக்கத்தினை மற்றைய பக்கத்துடன்‌ 
மீயிணைப்புச்‌ செய்தல்‌ (hyper link) 

<font face> - எழுத்துக்களின்‌ வடிவத்தை மாற்றுதல்‌ 

<b> - எழுத்துக்களை தடிப்பாக்கல்‌ (Bold) 

<i> - எழுத்துக்களைத்‌ சாய்வுறச்‌ (118110) செய்தல்‌ 

<u> - எழுத்துக்களுக்கு அடிக்கோடிடல்‌ (Underline) 


er d 


இணையப்‌ பக்கத்தினைத்‌ வடிவமைப்பதற்கு HTML ஒட்டை உள்ளிட எளிய பாடத்‌ 
தொகுப்பு மென்பொருளை (763 ௦01102) பயன்படுத்தலாம்‌. 


உதாரணம்‌ : notepad 


சிக்கலான மென்பொருளைப்‌ பயன்படுத்தி இணையப்‌ பக்கத்தினை 
ழி ர்‌ அமைக்கும்‌ சந்தர்ப்பங்களும்‌ உள்ளன. இப்போது HTML 
ட 7) தொழினுட்பத்தைப்‌ பயன்படுத்தி இணையப்‌ பக்கம்‌ தயாரிப்பது 
ஹே 5 பற்றி கவனம்‌ செலுத்துவோம்‌. 


106 இலவசப்‌ பாடநூல்‌ 


File Edt Format View Help 


B LRE®_———— <html> 


<head> 
us» "!/Con °° த yStitle> ann </title> 
£UPzVB o£ 2 
<body> 
EO hUP® > 
</body> 
</html> 


உர"! 


இங்கு “4116௪ எனும்‌ இடத்தில்‌ இணையப்‌ பக்கத்துக்குப்‌ பொருத்தமான பெயர்‌ 
இடப்பட வேண்டும்‌. இது இணையப்‌ பக்கத்தின்‌ தலைப்புப்‌ பட்டையில்‌ (11116 bar) 
காட்சியளிக்கும்‌. 


இங்கு <body> ....... </body> எனும்‌ பகுதியில்‌ குறிப்பிடப்படும்‌ விடயங்கள்‌ 
மட்டுமே கணினியின்‌ இணையப்‌ பக்கத்தில்‌ காட்சியளிக்கும்‌. 


எல்லா குறியீடுகளும்‌ “£” மற்றும்‌ 5” ஆகிய அடையாளங்களுடன்‌ எழுதப்பட 
வேண்டும்‌. மேலும்‌ ஒவ்வொரு முடிப்பின்‌ போதும்‌ '/” எனும்‌ குறியீடு பயன்படுத்தப்பட 
வேண்டும்‌. 

உதாரணம்‌: ஆரம்பச்‌ சந்தர்ப்பம்‌ - ற! முடிப்புச்‌ சந்தர்ப்பம்‌ - ஏம] 
இணையப்‌ பக்கத்தினை HTML ஒட்டினைப்‌ பயன்படுத்தி தயாரிக்கும்போது 
ஓட்டுகள்‌ பயன்படுத்தப்படும்‌ விதம்‌ பற்றிய உதாரணங்கள்‌ அட்டவணையில்‌ 
காட்டப்பட்டுள்ளன. முதலாவது நிரலில்‌ HTML ஓட்டு பயன்படுத்தப்படும்‌ விதம்‌ 
காட்டப்பட்டுள்ளது. 


html ஒட்டின்‌ பயன்பாடு இணையப்‌ பக்கத்தில்‌ காட்சிப்படுத்தப்படும்‌ 


வரியை மத்தியில்‌ நேர்ப்படுத்தல்‌ (௦௦1101) 


3) wekome 


<center> டே டு வரவு 


<html> 


அலல்‌ Welcome to Sri Lanka 


<title> welcome</title> 
</head> 


Welcome to Sri Lanka 
<hi> Welcome to Sri Lanka </h1> 
<center><h1>Welcome to Sri Lanka </h1> </center> 


இலவசப்‌ பாடநூல்‌ 107 


தலையங்கங்களை ஒன்றுக்கொன்று வேறு 
பட்ட அளவுகளில்‌ இடல்‌ 
“112 <h2> 


<h1> Welcome to Sri Lanka </h1> 
<h2>Welcome to Sri Lanka </h2> 
<h6>Welcome to Sri Lanka </h6> 


கீழ்கோடிடல்‌, சாய்வுறுத்தல்‌, 


எழுத்துக்களின்‌ தடிப்பை அதிகரித்தல்‌ 
வற அ ட 


எழுத்துக்களின்‌ நிறம்‌ (Font 00101) மற்றும்‌ 
எழுத்துக்களின்‌ வடிவம்‌ (Font style) 


32 Welcome to Sri Lanka </h1> 

<h1> <font face="arial black" color="Blue"> 
Welcome to Sri Lanka </h1> 

<h1> <font color="red" face="Monotype Corsiva"> 
Welcome to Sri Lanka </h1> 

<h1><font face="FMAbabld" color="Blue"> 
1965 ,xldjg idorfhka ms,s.uq 


இணையப்‌ பக்கத்தின்‌ பின்னணிக்கு 
வர்ணமிடல்‌ -0200101:- 


<body bgcolor="Gold"> 
<h1> Welcome to Sri Lanka </h1> 
<h1> <font face="arial black" color="#ff0000"> 
Welcome to Sri Lanka </h1> 

</body> 


இணையப்‌ பக்கத்திற்கு பந்தியை உள்ளிடல்‌ 
<p> 
<body> 
<h1> Web browser </h1> 
<p> A web browser Is a piece of software that enables 
the user to access web pages and web apps on the internet. There are a 


range of browsers available, and they are usually free to download and 
install. 


</body> 
</html> 


108 


Welcome to Sri Lanka 


Welcome to Sri Lanka 


Welcome to Sri Lanka 


Welcome to Sri Lanka 
Welcome to Sri Lanka 
Welcome to Sri Lanka 


Welcome to Sri Lanka 


Welcome to Sri Lanka 
Welcome to Sri Lanka 


இலங்கைக்கு அன்புடன்‌ 
வரவேற்கின்றோம்‌ 


Web browser 


A web browser is a piece of software that enables the user to access 
web pages and web apps on the intemet. There are a range of 
browsers available, and they are usually free to download and install 


இலவசப்‌ பாடநூல்‌ 


இணையப்‌ பக்கத்தின்‌ பின்னணிக்கு 
படத்தை இடல்‌ <background> 


<head> 
<title> welcome</title> 
</head> 
<body background="baby.jpg"> 
<h1> Web browser </h1> 


படத்தை உள்ளிடல்‌ 
<img src> 


இ ஒளன்‌ 
Fie Edt Fomat View Hep 


<html> 


<head> 
<title> girlk/title> 

</head> 

<body > 
<center><h1> Baby Girl </h1> 
<img src="baby.jpg"> 


</body> 
</html> 


படத்தின்‌ நீள அகலத்தை மாற்றுதல்‌. 
<center><h1> Baby Girl </h1> (Center) 
<img  src="baby.jpg"  width="300" 
height="200"> 


இலக்கப்‌ பட்டியலை இணையப்‌ பக்கத்தில்‌ 
உள்ளிடல்‌ 01> 


<body bgcolor="pink" > 
<center><h1> Subject </h1></center><h3> 
<ol> 
<li>ICT 
<li>Mathematics 
<li>Science 
<li>Arts 


இலவசப்‌ பாடநூல்‌ 


Do x 


C © file///D:/ntml/gir-html 


Baby Girl 


பி ஓர x) ust x 


C 0 file///D-/ntmi/subjecthtml 


Subject 


109 


பல்‌ மட்ட இலக்கப்‌ பட்டியலை இணையப்‌ 
பக்கத்தில்‌ உள்ளிடல்‌ 
<ol> 
<li>ICT 
<ol type="a"> 
<li> Word 
<li> Excel 
<li> Power Point 
</ol> 
<li>Mathematics 
<li>Science 
<li>Arts 


குண்டுக்‌ குறிகள்‌ கொண்ட பட்டியலை 
உள்ளிடல்‌ -ப[> 


<ul> 
<li>ICT 
<ul> 
<li> Word 
<li> Excel 
<li> Power Point 
</ul> 
<li>Mathematics 
<li>Science 
<li>Arts 


மீயிணைப்புச்‌ செய்தல்‌ Office package 


குறிப்பிட்ட இணையப்‌ பக்கத்திற்கு | 5-௦ 
வெளியே உள்ள இணையப்‌ பக்க|M5-xcel 
யு த்‌ 2 . MS- Power Point 
மொன்றை அல்லது இணையத்‌ தளத்தை 


அல்லது வே று கோப்பினை இ ணைத்‌ த ஸ்‌ | For more information Click here 


இங்கு Click here எனும்‌ சொற்றொடரின்‌ ள்ல 
மீது சொடக்கும்போது [Internet.html MS-Word <br> 


. . டல்‌ ப்‌ ட MS-Excel <br> 
எனும்‌ இணையப்‌ பககம திறக்கும்‌. MS-Power Point 


<br><br> For more information 
<a href="internet.htmI">Click here</a> 
</body> 


செயற்பாடு 3 - செயல்நூலில்‌ 7.3 ஐப்‌ பார்க்க. 


110 இலவசப்‌ பாடநூல்‌ 


பாதுகாப்பாகவும்‌ ஒழுகலாற்றுடனும்‌ இணையத்தைப்‌ பயன்டுத்தல்‌ | 
7.5.1 பாதுகாப்பாகவும்‌ கவனமாகவும்‌ இணையத்தை பயன்படுத்துவோம்‌| 


இணையத்தைப்‌ பயன்படுத்தி பல்வேறு 
அநுகூலங்களை பெறுவது போன்றே 
பாதுகாப்பாகவும்‌ இணையத்தைப்‌ 
பயன்படுத்த வேண்டும்‌. 


எனக்கு அது பற்றி 
சொல்லித்தர 
முடியுமா அண்ணா? 


அனுமதியற்ற நுழைவுகளிலிருந்து பாதுகாப்பு 


கணினி அல்லது கணினி வலையமைப்பிலுள்ள தரவுகளையும்‌ தகவல்களையும்‌ 
கவர்வதற்காக அனுமதியின்றி நுழைதலே 11801102 எனப்படும்‌. 


* இணையத்தில்‌ பயன்படுத்தப்படும்‌ கணக்‌ 
குக்குப்‌ பயனர்பெயர்‌, கடவுச்சொல்‌ ஆகியன 
இட்டு பாதுகாப்பினை அளித்தல்‌. 

* இணையத்தில்‌ நுழைவதற்கு பயன்படுத்தும்‌ 
கணினி அல்லது செல்லிட தொலைபேசியை 
பயனர்பெயர்‌, கடவுச்சொல்‌ ஆகியன இட்டுப்‌ 
பாதுகாத்தல்‌. 


* கணினியில்‌ உள்ள கோப்புகள்‌, கோப்புறைகள்‌, செய்நிரல்கள்‌ ஆகியவற்றிற்கு 
இயலுமான எல்லா சந்தர்ப்பங்களிலும்‌ கடவுச்சொல்‌ இட்டுப்‌ பாதுகாத்தல்‌. 
கணினி வன்‌ வட்டினை மறைக்குறியிடுதல்‌ செய்தல்‌. 


* இணைய நுழைவுக்காக பயன்படுத்தப்படும்‌ சேவைக்கு பயனர்பெயர்‌, கடவுச்‌ 
சொல்‌ ஆகியன இடல்‌. 


* கணினியில்‌ உள்ள தரவுகள்‌ மற்றும்‌ தகவல்களின்‌ காப்புப்‌ நகலைப்‌ பேணுதல்‌. 
*  பாதுகாப்புக்கென பயன்படுத்தப்படும்‌ நச்சுநிரல்‌ எதிர்ப்பு மென்பொருள்களை 


முறையாக இற்றைப்படுத்தல்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 111 


la (பக்‌ பப5 ப. ¢x £ x PUA 


நச்சுநிரல்‌ எனப்படுவது பிறழ்பொருள்‌ (கல) வகைக்குரிய மென்பொருளாகும்‌. 
(பிறழ்பொருள்‌ தொடர்பாக அத்தியாயம்‌ - 3 இல்‌ கற்றவற்றை ஞாபகப்படுத்துக. ) 


என்னுள்‌ நச்சு நிரல்‌ 
(வைரசு) உட்புகுந்தமையால்‌ 

வேலை செய்ய மிக 

கடினமாக உள்ளது. 


என்ன நண்பனே சுகவீனம்‌ 
போல்‌ உள்ளது 


கணினி நச்சுநிரல்‌ (Computer virப5) மூலமாக கணினியின்‌ தொழிற்பாட்டுக்கு 
தடை ஏற்படும்‌. நச்சுநிரல்‌ கணினியினுட்‌ சென்று தனது உப பிரதிகளை கணினி 
முழுவதும்‌ பரப்பும்‌. இதனால்‌ கணினியின்‌ வினைத்திறன்‌ குன்றும்‌. மேலும்‌ 
இவை கணினியிலுள்ள தரவுகளை மாற்றியமைப்பதுடன்‌ சில சந்தர்ப்பங்களில்‌ 
அழித்துவிடவும்‌ கூடும்‌. 


* நச்சுநிரல்‌ எதிர்ப்பு மென்பொருளை (Antivirus 
software) நிறுவுதலும்‌ தொடர்ச்சியாக 
இற்றைப்படுத்தலும்‌. 

* இணையத்தை பயன்படுத்துவதாயின்‌ பாதுகாப்பான 
இணையத்‌ தளங்களை பயன்படுத்தல்‌. 

* நச்சுநிரல்‌ எதிர்ப்பு மென்பொருள்கள்‌ மூலம்‌ வகை 
குறிக்கப்படும்‌ கறுப்பு பட்டியலிடப்பட்ட (black 
listed) இணையத்‌ தளங்களை பயன்படுத்தாதிருத்தல்‌. 


* சந்தேகத்துக்டெமான மின்னஞ்சல்களை மற்றும்‌ 
இணைப்புகளை திறக்காதிருத்தல்‌. 


112 இலவசப்‌ பாடநூல்‌ 


666686, 00௪1 Pil கப, ¢x £600 சபக்‌ 


அமல்‌ மென்பொருள்‌ 
களவாடுதல்‌ என்றால்‌ என்ன? 


பயனருக்கு நகலெடுக்கும்‌ 
உரிமை அற்ற 
மென்பொருள்களை 
சட்டத்துக்கு முரணான வகையில்‌ 
நகல்‌ செய்து பெறுதல்‌ 


666686, 0051 பா! A&k uA 


\mh§2AGU தரவ? BO 666626 00த॥ |Po»kzuA AA»x 
AAA }, |Po»>U sPA\® sAzv,zuA AA»x AgfoU 
o\uAoCB od OPoi Pi Ak uA (Software piracy) GU" £k ®Adu 
OoEROEO siz u Ozu {OAUzvO:P0AA>x | £ பட ளார்‌ =O 
AAA 0, AugPad \nh82AE> 5 © OI x. 


(இங்கு தனியாள்‌ பயன்பாட்டின்போது கையாளக்கூடிய வழிவகைகள்‌ பற்றிக்‌ 
காட்டப்பட்டுள்ளது. ) 


* மென்பொருளை நிறுவமுன்பதாக ஒப்பந்தத்தை 
(licence agreement) உசாவுதல்‌. 

* நம்பிக்கையான நிறுவனங்களிலிருந்து மட்டுமே 
மென்பொருள்களைக்‌ கொள்வனவு செய்தல்‌. 


க மென்பொருள்களை உற்பத்தி செய்யும்‌ 
நிறுவனங்களின்‌ இணையத்தளங்களிலிருந்து நேர 
டியாக தரவிறக்கம்‌ செய்தல்‌. 

* மென்பொருள்களை தரவிறக்கம்‌ செய்தல்‌, 
கொள்வனவு செய்தல்‌, நிறுவுதல்‌ ஆகியவற்றின்‌ 
போது அது தொடர்பான அனுபவமுள்ளவரின்‌ 


உதவியைப்‌ பெறுதல்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 113 


| ஒழுக்கலாற்றுடன்‌ கூடியதாக இணையத்தைப்‌ பயன்படுத்துவோம்‌ | 


g\£2dudAg»/Con  ப50[ PO 


தனிநபருக்கோ நிறுவனமொன்றிற்கோ வசதியீனம்‌ அல்லது தொல்லை 
ஏற்படக்கூடிய விதமாக பொய்யான அல்லது வசதியீனத்தை ஏற்படுத்தக்கூடிய 
தகவல்களை இணையத்தினூடாக பரப்புதல்‌ இணையக்‌ குற்றம்‌ எனப்படும்‌. 


»* facebook, instagram, snapchat, twitter போன்ற சமூக 
வலைத்தளங்கள்‌ மூலம்‌ 

* குறுந்தகவல்‌ சேவை (Short Message Service - SMS) 
மூலம்‌ - அதாவது இலக்கமுறை உபகரணங்கள்‌ 
மூலமாக அனுப்பப்படும்‌ குறுந்தகவல்‌ மூலம்‌ 


* உடன்‌ செய்தி (॥5£ஸ்‌ 1௦59820) அனுப்பும்‌ சேவையை 


வழங்கும்‌ சமூகவலைத்தளங்கள்‌ மற்றும்‌ மென்‌ 
பொருள்கள்‌ (Aறற5) மூலம்‌ 


* மின்னஞ்சல்‌ (௦-௨!) மூலம்‌ 


வெளியிடல்‌, அதற்கான கருத்துக்களைத்‌ தெரிவித்தல்‌, காணொ 
ளியை பதிவேற்றல்‌ போன்றன மூலமாக சைபர்‌ தொல்லையை 
ஏற்படுத்தல்‌ சட்டத்துக்கு முரணான குற்றங்களாகும்‌. 


ழே வசதியீனத்தை ஏற்படுத்தும்‌ விதத்தில்‌ புகைப்படங்களை 


கனியாள்‌ அடையாளத்தைக்‌ கொண்ட தரவுகளை களவாடுதல்‌ 


கணினிப்‌ பயன்பாட்டின்போது தனியாள்‌ அடையாளத்தைக்‌ கொண்ட தரவுகள்‌ 
தகவல்களை களவாடுதல்‌ (Stealing others data) போன்ற தொல்லைகளுக்கு 
முகங்கொடுக்க வேண்டிய நிலையேற்படலாம்‌. இணையத்தை பயன்‌ 
படுத்தும்போது இவ்வாறான தொல்லைகளுக்கு முகங்கொடுக்கவேண்டிய 
ஆபத்து அதிகமாகும்‌. 


தனியாள்‌ அடையாளத்தைக்‌ கொண்டுள்ள தரவுகளுக்கான உதாரணங்கள்‌ சில: 
பெயர்‌ முகவரி 
தொலைபேசி இலக்கம்‌ பிறந்தநாள்‌ 


114 இலவசப்‌ பாடநூல்‌ 


இணையத்தைப்‌ பயன்படுத்தும்போது பயனரின்‌ அனுமதியின்றி கணினியினுள்‌ 
பயனரினால்‌ மேற்கொள்ளப்படும்‌ செயற்பாட்டில்‌ நுழைவதன்‌ மூலம்‌ இவ்வாறான 
களவாடுதல்‌ நிகழும்‌. 

தனியாள்‌ அடையாளத்துடன்கூடிய தகவல்களை முறையற்ற விதத்தில்‌ 
பயன்படுத்துவதற்கான உதாரணங்கள்‌: 


கணினி சார்ந்த தகவல்களையும்‌ பயனர்‌ பற்றிய தகவல்களையும்‌ அனுமதியின்றி 
பெற்று மோசடி நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தல்‌. 


இணையத்‌ தளங்களில்‌ பிரவேசிக்கும்போது வழங்கப்படும்‌ தகவல்களை முறையற்ற 
விதத்தில்‌ பயன்படுத்தல்‌. 
உதாரணம்‌ :- வணிகநோக்கில்‌ அனுமதியற்ற விதத்தில்‌ பயன்படுத்தல்‌. 


[2753 தொடாதா முறையின்‌ பாதுகாப்ப] 


இணையத்தைப்‌ பயன்படுத்தி தொடரறா முறைமையுடன்‌ (On-line) 

செயற்படும்போது கவனமாக இருக்கவேண்டியது முக்கியமானதாகும்‌. அதற்கான 

நடவடிக்கைகள்‌ சில வருமாறு. இவை தொடர்பாக முன்னரும்‌ பல தலைப்புகளின்‌ 
கீழ்‌ கலந்துரையாடப்பட்டுள்ளது. 

+ Po UA {OA“Enkoi | உழும்‌ பெ) 6ஞூக்26 சர ௪ 
COs O’ £k zuA 

+ As» 306௨0 iv 60 மதப்‌ {OAu/® AusU Ai Ui 
COs O’ £k zZu/4@ 

+ xd ௦20௦, ௦ 06 £o oA © 9 Os CPI 6 (Windows 8, Windows 
10) COs O £k zuAPO படப்‌ மூணு |oshofOUTi  AosPPA 
0, ‘uA. (Settings Turn on automatic updates) 

+ A%ஃs © J PhAaod\dAo» (Strong password) கீ B £k zuA. . 
SoOtux Grk(8) GEzxUPO oP h PhAaod\iAs»’ idx 
£ BEkzu As k@ Cub £0 HOLE 2x UPO, ] 008 zx UPO, 
C»> UPI PO,A Ah SOz+k PO (5, *,#,@) EOI hUP சார்‌.  £x | RO. 
Euqn ®: - kanDY#4599 

x Con ‘zou UPJ 20000 524” O£OAUOPP Wi-fi AE" £k 2V US 
(Wi-fi router) PhAao\ ols » 2 R £k zuA. 


+ He&ஐ[ (Phishing) udUS uA dudh 2EPUPAU &PC , zuA. 


இலவசப்‌ பாடநூல்‌ 115 


நம்பிக்கைக்குரியவாறான காட்சியென பயனரை நம்பச்‌ செய்து 
[அந்த அவர்களின்‌ வங்கிக்‌ கணக்கின்‌ தகவல்கள்‌ அல்லது மின்னஞ்சல்‌ 
கம்‌ கணக்கின்‌ தகவல்கள்‌ ஆகியவற்றைப்‌ பெறுதலே பிஷிங்‌ எனப்படும்‌. 
வச சந்தேகமான மின்னஞ்சல்‌, மேல்வரல்‌ செய்திகள்‌ (Pop-up messages), 
பிறழ்பொருள்‌ ஆகியவற்றின்‌ மீது சொடக்குவதை தவிர்த்துக்‌ 


கொள்ளவேண்டும்‌. 


செயற்பாடு 4 - செயல்நூலில்‌ 7.4 ஐப்‌ பார்க்க. 


ஏராளமான கணினி வலையமைப்புகளின்‌ சேர்க்கை வலையமைப்பே 
இணையம்‌ ஆகும்‌. தேவையான விடயப்பரப்பு தொடர்பான தகவல்கள்‌, 
படங்கள்‌, காணொளி போன்றவற்றை இணையத்தினூடாகப்‌ பெற்று நமது 
அறிவை மேம்படுத்திக்கொள்ளலாம்‌. 


மின்னஞ்சல்‌, காணொளி கருத்தரங்கு, உலகளாவிய வலை, கோப்புப்‌ 
பகிர்வு (File sharing), தேடற்பொறி வசதி, காணொளி பாடல்கள்‌, படங்கள்‌ 
ஆகியன இணையத்திலிருந்து கிடைக்கும்‌ சில சேவைகளாகும்‌. 


இணைய சேவைகளில்‌ பிரதானமானது உலகளாவிய வலை (World wide 
web) ஆகும்‌. 


ஒவ்வாரு இணையத்‌ தளத்தையும்‌ தனியாக இனங்காண்பதற்கு சீர்மை வள 
இடப்படுத்தியைப்‌ பயன்படுத்தலாம்‌. (Uniform Resource Locater). 


தெரிவிப்பியின்‌ மீது இணையத்தை காட்சியளிக்க செய்ய பயன்படுத்தப்‌ 
படும்‌ பிரயோக மென்பொருளே வலைமேலோடி ஆகும்‌. 


மின்னஞ்சல்‌ எனப்படுவது மின்னஞ்சல்‌ முகவரியை கொண்ட 


நபரொருவரால்‌ வேறொருவருக்கு அல்லது பலருக்கு அஞ்சல்‌ செய்யக்‌ 
கூடிய இலத்திரனியல்‌ முறையாகும்‌. 


116 இலவசப்‌ பாடநூல்‌ 


இலவசப்‌ பாடநூல்‌ 


English-Sinhala-Tamil Glossary 


No English Sinhala Tamil 
1. | abstract model ஒலக ஐல கருத்தியல்‌ மாதிரி 
2. acceptance testing குஒடுஒஜ்‌ ௧8௨௧58 ஏற்புச்‌ சோதனை 
3. | access privilege 66௦668 606060 அணுகல்‌ உரிமை 
4. | agile model 6665 ஐசக்‌ சுறுசுறுப்பு மாதிரி 
5. | alternate key லூக்‌ 686 மாற்றுச்‌ சாவி 
6. | American Standard 662665 90068 6660 8 | தகவல்‌ 
Code for Information | 666660ஐ 6௫௫௧ 665 இடைமாற்றுக்கான 
Interchange (ASCII) ர்க 
7. | amplitude 88200 வீச்சம்‌ 
8. | amplitude modulation | 88606 QE? வீச்சப்‌ பண்பேற்றம்‌ 
9. analog [லக] ஒப்புமை 
10. | anchor 60696 நிலை நிறுத்தி 
11. | application layer ஐ) 000 பிரயோக அடுக்கு 
12. | architecture 866௦௦ கட்டமைப்பு 
13. | arithmetic and logical | 8௦6 ௫தீர௯ஓ 6) ௧066 எண்கணித மற்றும்‌ தர்க்க 
unit (ALU) 66௦௦ அலகு 
14. | array [21571௮] அணி 
15. | artificial intelligence 04680 220 செயற்கை நுண்ணறிவு 
16. | Affective computing | இகல6கீ 66 64௧68௫ நுண்ணறிவு 
மதல உணர்திறன்மிக்க 
கணித்தல்‌ 
17. | associative law 6௦696 ஐ கூட்டு விதி 
18. | attenuation 05 0/MI SD நொய்மை 
19. | attribute 6666 /ஒல்ம/ 6கடுலிகுஸ்ம | பண்புகள்‌ 
20. | authoring tool 66606௦ 66௫௫6 படைப்பாக்கக்‌ கருவி 
21. | Automated Teller 80௦ ௫66 6௫66 தானியங்கிப்‌ பணம்‌ 


Machine (ATM) 


மவ 


கையாள்‌ இயந்திரம்‌ 


22. | autonomous 800௦830/ சுயாதீன 
80௦/௧0௫ 
23. | axiom 8080 ௦/ஒலநலிகும்‌ வெளிப்படை உண்மை 
24. | backups 66௦ காப்பெடுத்தல்‌ 
25. | bandwidth ws குகுட/666்‌ SE பட்டை அகலம்‌ 
26. | batch processing த்ர 8080 தொகுதி 
முறைவழியாக்கம்‌ 
27. | big data ௫௯௦ 666 பெரிய தரவு 
28. | binary 480௦ துவிதம்‌, இருமம்‌ 
29. | binary coded decimal | 6866 666 6066 இருமக்‌ குறிமுறை தசமம்‌ 
(BCD) 
30. | bio-inspired computing 6666 6௫66 க6மன்ஐயு/ உயிரியல்‌ உள்ளீர்ப்புக்‌ 
6680 96936௯ க6டுஜ்ஐம கணிப்பு 
31. | bit coin 9 ௨38 நுண்கடன்‌ பணம்‌ 
செலுத்தல்‌ 
32. | bitwise 29 ௪௨8356௦௯ பிட்‌ வாரி 
33. | bitwise logical 9 ௪௨8936௫ ௨368 ல பிட்‌ வாரி தர்க்கச்‌ 
operation 6௫6௫௫ செயற்பாடு 
34. | black box testing a)@ 6௦86 Sb வகர கறுப்புப்பெட்டிச்‌ சோதிப்பு 
35. | blogging 668 66௧௧௦ வலைப்பதிவிடல்‌ 
36. | boot-up 666௦௦ தொடங்குதல்‌ 
37. | broadcasting 8ல்‌ தொலைபரப்பல்‌ 
38. | browsing ௧56246 மேலோடல்‌ 
39. | bubble sort 000 6666/ 60-6௦௧6௫ குமிழி வகைப்படுத்தல்‌ 
6௫866 
40. | built-in REE / SEE உட்பொதிந்த 
41. | business process re- 650606 இலம்‌ ௫௫ வணிக செயல்முறை 
engineering (BPR) ஓக்கல த03 மீள்கட்டமைப்பு 
42. | candidate key ௦௧௧5 WHO பிரதிநிதித்துவச்‌ சாவி 
43. | cardinality ஒலு&மக28 எண்ணளவை 
44. | cathode ray tube (CRT) | லாக்கர்‌ கடத கட கதோட்டுக்‌ கதிர்‌ குழாய்‌ 


0௫௫ 266086 6.22 


45. | central processing unit | த 60௧௫6 68௧ மத்திய செயற்பாட்டு 
(CPU) அலகு 
46. | characteristics டக ஒலக / ஒலக சிறப்பியல்புகள்‌ 
47. | check box லல] 66296 சரிபார்ப்புப்‌ பெட்டி 
48. | client-server model 66362 6366-6636) ல சேவைப்‌ பயனர்‌ மாதிரி 
ஐ௮38௦ 
49. | clock கவல கடிகாரம்‌ 
50. | cloud computing QD SEO மேகக்‌ கணிமை 
51. | coaxial cable 66லக௨ 6666 ஓரச்சு வடம்‌ 
52. | code editor கல 6௦6666 குறிமுறை தொகுப்பி 
53. | comment SOOO விளக்கக்‌ குறிப்பு 
54. | commutative law 656666 ௧30 பரிமாற்று விதி 
55. | compact disc 06௦86 66 ஓளியியல்‌ வட்டு 
56. | compatibility EGO பொருந்துகை 
57. | compiler 66526 தொகுப்பான்‌ 
58. | component 6௦௦6 கூறு 
59. | composite key 6௦985 666 கூட்டுச்‌ சாவி 
60. | constant கமலக மாறிலி 
61. | content management 6௫6 ௨0 மல்‌ உள்ளடக்க 
system (CMS) 08 முகாமைத்துவ முறைமை 
62. | context switching ௫6% 666௧௨ சந்தர்ப்ப நிலைமாற்றல்‌ 
63. | contiguous allocation | 6296 8௧06 அடுத்தடுத்தான ஒதுக்கீடு 
64. | control structure 6266 இதல கட்டுப்பாட்டுக்‌ கட்டமைப்பு 
65. | control unit (CU) டக லல கட்டுப்பாட்டலகு 
66. | credit card ஜயுகஐ கடனட்டை 
67. | customization 8D தனிப்பயனாக்கல்‌ 
68. | data ஒல தரவு 
69. | data and control bus 6௫6 ௧௫ 5௫௯ 8௦ தரவும்‌ கட்டுப்பாட்டுப்‌ 


பாட்டையும்‌ 


60286 6.20 


70. | database management | ES» 6626 ௧க6௧066ஸ்‌ தரவுத்தள முகாமைத்துவ 
system (DBMS) கக்‌ முறைமை 

71. | data definition ல 8666௯ ௯3௧36 தரவு வரையறை மொழி 
language ( DDL) 

72. | data dictionary 6௫6 ௦06665 தரவு அகராதி 

73. | data flow diagram (லல 089 ௧0௯௨ தரவு பாய்ச்சல்‌ வரைபடம்‌ 

74. | data flow model லல 66௫௫ ௦௦௫ தரவு பாய்ச்சல்‌ மாதிரி 
(DFM) 

75. | data link layer லல 60 கOOG தரவு இணைப்பு அடுக்கு 

76. | data manipulating உ ஐஐ 08 தரவு கையாளல்‌ மொழி 
language ( DML) 

77. | data migration 65 666 தரவு பெயர்ச்சி 

78. | debugging 86 566 வழு நீக்கல்‌ 

79. கடத 8890 கட்டுக்‌ தீர்மான உதவு முறைமை 
decision support 
system (DSS) 

80. | declarative 03600௨ அறிவிப்பு 

81. | default values 68088 OG இயல்புநிலை மதிப்பு 

82. | defragmentation கில்‌ துணிக்கை நீக்கல்‌ 

83. | demodulation SAEs பண்பிறக்கம்‌ 

84. | device 660௦66 / 65ஐ6௰ சாதனம்‌ 

85. | device driver 6650௦6 0066 04803௦ சாதனச்‌ செலுத்தி 

86. | digital ௪௦௫ இலக்க முறை 

87. | digital camera 8௦66 ௮௦0008 இலக்கமுறைப்‌ படக்கருவி 

88. | digital economy ஒ௦௨ 68ல்‌ இலக்கமுறைப்‌ 

பொருளாதாரம்‌ 

89. | digitizer 5௦52௦6 இலக்கமாக்கி 

90. | direct implementation | 850068205௧ நேரடி அமுலாக்கம்‌ 

91. | disk formatting 2௦௦/0௧ ல ௯6068 ௫௦௫66 வட்டு வடிவமைப்பு 

92. | distortion 9௦௦௦ திரிபு 


௦௫௫ 266086 Eo 


K&S 1933 F.N- 8 


93. | distributive law 960௧ ஐ பங்கீட்டு விதி 
94. | document flow 6௫ ௫௦௫௫ ௧0௯௨ ஆவணப்‌ பாய்ச்சல்‌ 
diagram வரைபடம்‌ 
95. | domain ©௧® ஆள்களம்‌ 
96. | domain name server 8௧0 ௧௦6 680 CDG ஆள்களப்‌ பெயர்‌ 
(DNS) சேவையகம்‌ 
97. | domain name system | 8&8 ௧06 SEO ஆள்களப்‌ பெயர்‌ 
(DNS) முறைமை 
98. | dynamic host ஒ&ல 0006 830௯ 80605086 | மாறும்‌ விருந்தோம்பி 
configuration protocol உள்ளமைவு நெறிமுறை 
(DHCP) 
99. | dynamic web page ஒக 682 89 இயக்குநிலை 
வலைப்பக்கம்‌ 
100. | e-commerce 686 058856 மின்‌ வர்த்தகம்‌ 
101. | economical feasibility | 68௯ ௫௧௧௧௦௫ பொருளாதாரச்‌ 
சாத்தியப்பாடு 
102. | elementary process ௫௫௨ 80008 98000 அடிப்படைச்‌ செய்முறை 
description(EPD) விபரிப்பு 
103. | e-market place @-60€E, 66576 இலத்திரனியல்‌ சந்தை 
இடம்‌ 
104. | encryption ஒஃ௫ 666௧ மறைகுறியாக்கம்‌ 
105. | enterprise resource 050806 6666 66666 நிறுவன மூலவள 
planning system 808 திட்டமிடல்‌ முறைமை 
(ERPS) 
106. | entity ஒ5952/6௫ஐ௧6/68536 | நிலைபொருள்‌ 
107. | entity identifier ஐ5266/ஒி௫ ௫6 நிலைபொருள்‌ 
௫86௧ அடையாளங்காட்டி 
108. | entity relationship(ER) | 95866 680907 நிலைபொருள்‌ 
diagram 6858509௯ உறவுமுறை அட்டவணை 
109. | executable இலலல லகு ௭௦8 இயக்கத்தகு 
110. | executive support லல 60 8808 நிறைவேற்று உதவு 
system (ESS) முறைமை 
111. | expert system 86௦, SEO நிபுணத்துவ முறைமை 


60286 SS 


112. | extended binary coded 
decimal interchange 
cod (EBCDIC) 


88௦3௫ 6660 665 6௫௫ 


நீடித்த துவித குறிமுறை 
தசம இடமாற்றக்‌ குறி 


113. | extended entity 
relationship (ER) 
diagram 


இம ஒல6௦ ௧0௧ 
5 09௯ 


விரிவாக்கப்பட்ட 
நிலைபொருள்‌ 
உறவுமுறை அட்டவணை 


114. | feasibility study 


ஒ3 6050 


சாத்தியப்பாடு கற்கை 


115. | feedback loop 


88ல்‌ ஒக 


பின்னூட்டல்‌ வளையம்‌ 


116. | fetch-execute cycle 


௯௦-௦0௨௦ ஓ 


தருவிப்பு நிறைவேற்றுச்‌ 
சுழற்சி 


117. | fiber optic ௫௦௦௫ ௨௮௫ இழை ஒளியியல்‌ 
118. | file 60௫6 கோப்பு 
119. | file hierarchy 60) ஜ 00088௦ கோப்பு படிநிலை 
120. | firewall 68 ௧8௦ தீச்சுவர்‌ 


121. normal form 


600 ௧0௫ ஐ 


இயல்பாக்கல்‌ வடிவம்‌ 


122. | fixed internal hard disk 


௪8 ஒலி 69ல்‌ ௭௦ 


நிலையான உள்ளக 
வன்தட்டு 


123. | flash memory 


ஸ்‌/ பகுதில 6௧௧௦ 


பளிச்சீட்டு நினைவகம்‌ 


124. | flash memory card 


&ல்‌/ குதல்‌ உல 8௦ 


பளீச்சிட்டு நினைவக 
அட்டை 


125. | flat file system 


8 6௦3ஏ கடுக 


சமதளக்‌ கோப்பு 


முறைமை 
126. | flip-flop 88-665)€ எழு-விழு 
127. | float 9589/9880 மிதவை 
128.| floppy disk ஐ ௧௦௦௦ நெகிழ்‌ வட்டு 


129. | flow chart 


089 ௧0 


பாய்ச்சற்‌ கோட்டுப்படம்‌ 


130. | folder 60௭ 6௫௫ கோப்புறை 
131.| foreign key ஐமலிஓல ஜட அந்நியச்சாவி 
132. formatting ௭0858 ௦6௫56 வடிவமைத்தல்‌ 
133. | frame (011019) சட்டகம்‌ 


134. | frequency modulation 


8௦932௮ 6ல்‌ 


அதிர்வெண்‌ பண்பேற்றல்‌ 


0௫௫ 266086 6.22 


135. | full adder 6 ஒலக முழுமைக்‌ கூட்டி 
136. | function ஒல்‌ / ௮356௦ சார்பு 
137. | functional dependency 6266 6600 5622685608 செயல்‌ சார்புநிலை 
138. | functional requirement | 6066 0660 ௧66065 செயல்படு தேவை 
139. | quantum computing 0682908 க6மஞ்ஐ சொட்டு கணிப்பு 
அடிப்படை 
140. | gateway 66269 6௫ / 656 6600 நுழைவாயில்‌ 
/6௦ 6௫665௦ 

141. | genetic algorithm 606 66௫62666 மரபணு வழிமுறை 
142. | geographical ௫6௫3௫ 6606 5665 | புவியியல்‌ தகவல்‌ 

information 168௯ 6696 ககம | முறைமை 

system(GIS) 
143. | graph plotter 6800 ஒலு படவரையி 
144. | graphic tablet ஓலம்‌ வரைவியல்‌ விவரமாக்கி 
145. | grid computing 6265 86ம்‌ கோட்டுச்சட்டகக்‌ கணிமை 
146. | guided media கட 6505 வழிபடுத்தப்பட்ட ஊடகம்‌ 
147. | half adder கலய அரை கூட்டி 
148. | hand trace ௨௧௧3966 கைச்‌ சுவடுகள்‌ 
149. | hard disk 6660 ௧௦௦ / 6௦ல்‌ ஒல வன்தட்டு 
150. | hardware 6860௦6 வன்பொருள்‌ 
151. | hexadecimal குடு 66 பதினறுமம்‌ 
152. | hierarchical model 00008 6000௫ படிநிலை மாதிரி 
153. | host 6605 விருந்தோம்பி 
154. hub 28 குவியன்‌ 
155. | human operator 880 ல 6603 மனித இயக்குபவர்‌ 
156. | hybrid approach 66௫8 968௦0 கலப்பு அணுகல்‌ 
157. | hyperlink சகெகெலெட்‌ மீ இணைப்பு 
158. | Integrated circuits ( IC) ஏஐ65 8680 ஒருங்கிணைந்த சுற்று 
159. | icon ௫௦௧5௧௦ சிறு படம்‌ 


160. | identity 655665 அடையாளம்‌ 

161. image கேம படிமம்‌ 

162. | imperative 80௭3௭0௯ கட்டளை 

163. | incremental 6580ல்‌ ஏறுமான, அதிகரிப்பு 

164. | indexed allocation ௫௫9966 8௭3800 சுட்டி ஒதுக்கீடு 

165. | information 662066 தகவல்‌ 

166. | inkjet printer கீ 56௫ 666 மைத்‌-தாரைஅச்சுப்பொறி 

167. | instant messaging குக கத ௦௦66 உடனடிச்‌ செய்தியிடல்‌ 

168. | integrated development | 666608 ஒருங்கிணைந்த விருத்தி 
environment(IDE) ப த்ங்தல் வல்லது சூழல்‌ 

169. | integration test 66% க6லீகுஜ்ட ஒருங்கிணைந்த சோதிப்பு 

170. | intelligent and 00ல்‌ ௧௯ 66666௫ நுண்ணறிவும்‌ 
emotional computing | ௧66௯௧ உணர்திறனுமிக்க 

கணித்தல்‌ 

171. | interface ௫௫% இன இடைமுகம்‌ 

172. | internet service ௫55 666 கமுகு இணையச்‌ சேவை 
provider( ISP) வழங்குனர்‌ 

173. | interpreter 6௦93) மொழிமாற்றி 

174. | interrupt 66% 666 இடையூறு 

175. | intranet ீக:6204/ gS) I@ அகவிணையம்‌ 

176. | internet of things (101) | &5658 £08 கலீக5ஸஒ0/ பொருட்களின்‌ இணையம்‌ 

SE 662 ககக 

177. | iteration சூல மீள்‌ செயல்‌ 

178. | karnaugh map கல்‌ 8800 கானோ வரைபடம்‌ 

179. | knowledge 6௦௧௫ ௨௧0௨௦ கடம | அறிவு முகாமைத்துவ 
management system( முறைமை 
KMS) 

180. | large scale integration | See S606 சதவ | பாரிய அளவு 
(LSI) ஒருங்கிணைப்பு 

181. | latency 800/ஒஓ3 ௦௫38 மறைநிலை 


௦0௫௫ ©A0IDO 6.22 


182. | least significant NODES சிறும மதிப்பு 
183. | legend 9866 830 குறி விளக்கம்‌ 
184. | life cycle of data ல 80௯ ஒலக தரவு வாழ்க்கை வட்டம்‌ 
185. | light emitting ஐல 666366 86038 ஒளிகாலும்‌ இருவாயித்‌ 
diode(LED) display வீல்‌ திரை / ஒளி உமிழும்‌ 
இரு முனையம்‌ 
186. | linked allocation 60௦6 02௫ இணைப்பு ஒதுக்கீடு 
187. | linker கலீல்‌ இணைப்பி 
188. | liquid crystal display( | 666506 6௧666௦ திரவப்பளிங்குக்‌ கணினித்‌ 
LCD) திரை 
189. | list ©8338 பட்டியல்‌ 
190. | liveware 80௦௯ உயிர்‌ பொருள்‌ 
191.| local publishing 6206 580 ௧566 உள்ளக வெளியீடு 
192. | local area network 625 &௰ 6666 HOS இடத்துரி வலையமைப்பு 
(LAN) 
193. | logic gate 6565௨ 6650௦ தர்க்கப்‌ படலை 
194. | Logical Data ௯௦% 666 ஐலககலம்ஸ்மு | தர்க்கத்‌ தரவு 
Modeling( LDM) மாதிரியுருவாக்கல்‌ 
195. | logical data structure ௦686 665 8௯ம்‌ தர்க்கத்‌ தரவுக்‌ 
கட்டமைப்பு 
196. | logical design tools 6௦566 6666 666௫௫ தர்க்க வடிவமைப்புக்‌ 
கருவி 
197. | looping ஒக வளைய வரல்‌ 
198. | machine code கலு 666 இயந்திரக்‌ குறியீடு 
199. | machine-machine ல-மலஓ 6506000 இயந்திர- இயந்திர 
coexistence ஒருங்கிருத்தல்‌ 
200. | magnetic ink character இக ககக ஐ ஒஸ்‌ காந்த மை எழுத்துரு 
reader( MICR) ல்க வாசிப்பான்‌ 
201. | magnetic stripe reader | இலை 65% 6௦6௧ காந்தப்பட்டி வாசிப்பான்‌ 
202. | magnetic tape 0௦ல்‌ 80 காந்த நாடா 
203. | malware 860) 0503௦0 தீம்பொருள்‌ 


204. | management வலது 6620606 முகாமைத்துவ தகவல்‌ 
information system ௧665௦ முறைமை 
(MIS) 

205. | man-machine ௫௫்‌-மீஸீஐு 808000 மனிதன்‌ - இயந்திரம்‌ 
coexistence ஒருங்கிருத்தல்‌ 

206. | media access control ௫50௧ 6669௦ 6௦65 ஊடக அணுகல்‌ 
(MAC) கட்டுப்பாடு 

207.| memory management | ௧6 ஐகு6௧06ஸ்‌ 86 நினைவக முகாமைத்துவ 
unit( MMU) அலகு 

208. | mesh topology QE BONG கண்ணி இடத்தியல்‌ 

209. | microprocessor வகு 66௧ நுண்செயலி 

210. | microwave ல்க ௦௦௫ நுண்ணலை 

211. | mini disk ஒல ௭00 சிறு வட்டு 

212. | mobile computing 6௦66 656௧ செல்லிடக்‌ கணிமை 

213. | mobile marketing 6௦06 666506 செல்லிடச்‌ 

சந்தைப்படுத்தல்‌ 

214. | modularization 662 69666ஐம கூறு நிலையாக்கம்‌ 

215. | modulation இ பண்பேற்றம்‌ 

216. | most significant 62௦6 66666 அதியுயர்‌ மதிப்பு 

217. | mother board ஓஒ 656௦௦6 தாய்ப்பலகை 

218. | multi agent systems தெ 6௦66 கக்‌ பல்முகவர்‌ முறைமை 

219. | multi user-multi task கெ 668௫ - த 350 பற்பயனர்‌-பற்பணி 

220. | multi-core processors | இது 6௦6 66 பல்கரு செயலி 

221.| multimedia objects கெ 6005 08, பல்லூடக பொருள்‌ 

222. | multiplexer கெ 5952௦ பல்சேர்ப்பி 

223.| multiplexing கவு ௧5௦௦ பல்சேர்ப்பு 

224. | multiprocessing ௫ 686656 பன்முறைவழியாக்கி 

225. | multitasking ௦௫6525 860 பற்பணி 

226. | multi-threading ௦௨-௫௫ பல்‌ செயல்கூறு 

227. | nature inspired ௫௨௦௫ 66௫ க6ஜ்ககு/ இயற்கை உள்ளீர்ப்புக்‌ 


௫௫ ௨6௦௦06 ESS 


computing ௫௨௦6 ஐ க6 மது கணிப்பு 

228. | nested loop லக இக நீடித்த வளையம்‌ 

229. | network addresses 606 6ல்‌ 566%௧ஐ வலையமைப்பு முகவரி 
translating (NAT) பெயர்ப்பு 

230. | network architecture 835 860௦ வலையமைப்புக்‌ 

கட்டமைப்பு 

231. | network layer 60ஒ BOG வலையமைப்பு அடுக்கு 

232. | network model 85 ஐல வலையமைப்பு மாதிரி 

233. | neural network 6௯55 85506 நரம்பியல்‌ வலையமைப்பு 

234. | non-functional 605669 6௨3௯ 6௦5606 | செயல்சாராத்‌ தேவைகள்‌ 
requirement 

235. | normalization 0ல்‌ இயல்பாக்கல்‌ 

236. | null ௩௫௫5 வெற்று 

237. | object code கஜ 66௧/ பொருள்‌ குறி 

238. | object oriented 04 ௧0௫௦ / ௧0655 பொருள்‌ நோக்குடைய 

239. | object- relational 0௨-௦ 0க்ிலெ ௨48 பொருள்‌ உறவுநிலை 
model மாதிரி 

240. | octal 800௦ எண்மம்‌ 

241. | office automation ௨05006 6860௦6ஸ்‌ ௧E08S | அலுவலகத்‌ தன்னியக்க 
system (OAS) முறைமை 

242. | offline 08௦ ஐ8௦ல/ 056௦௦௫ தொடரறு நிலை 

6938௯ 

243. | one’s compliment 6௦6௧௫ ஈம்‌ ஒன்றின்‌ நிரப்பி 

244. | online ௫25௫௫௧ தொடரறா நிலை 

245. | open source 96௦௧ 90௫ திறந்த மூலம்‌ 

246. | operational feasibility | 666௩௫௫ ௫௨5605 செயற்பாட்டூச்‌ 

சாத்தியப்பாடு 

247. | operator category ல்‌ 806௦00 செயலி வகை 

248. | operator precedence ௨2௦6 53 செயலி முன்னுரிமை 

249. | optical character reader | ௭2௭ கஞ்‌ ஒஸ்‌ 666௧ ஒளியியல்‌ எழுத்துரு 


(OCR) 


வாசிப்பான்‌ 


60286 SS 


250. | optical mark reader ௫60௫ ஜல ௦0௯௦ காந்த மை எழுத்துரு 
(OMR) வாசிப்பான்‌ 
251. | output 88௨ வெளியீடு 
252. | packet switching 66526 OOO பொதி மடைமாற்றல்‌ 
253. | paging 696௦ பக்கமிடல்‌ 
254. | paradigm 6606500/ கோட்பாட்டுச்‌ சட்டகம்‌ 
880௦/5880 
255. | parallel கலீல்‌ 803800 சமாந்தர அமுலாக்கம்‌ 
implementation 
256. | parameter passing 8096 6666 பரமானக்‌ கடத்தல்‌ 
257. | parity 80௨08 சமநிலை 
258. | password இம்‌ 56௦ கடவுச்சொல்‌ 
259. | payment gateway 6088 606 66006 பணக்‌ கொடுப்பனவு 
நுழைவாயில்‌ 
260. | periodic refreshing ௫௧ கக லெட்‌ காலமுறை புதுப்பித்தல்‌ 
261. | peripheral device ௧6௦8 660௦6 / 6656௨ புறச்‌ சாதனம்‌ 
262. | phablet ௫66 பெப்லட்‌ 
263. | phased implementation | 030௯ / 66௧ கட்ட அமுலாக்கல்‌ 
௦30௯௨860 
264. | phase modulation ௧௫ Abo நிலை பண்பேற்றம்‌ 
265. | phishing ௧௫௦௫ வழிப்பறித்தல்‌ 
266. | physical layer 6௫00௫௨ 0003 பெளதீக அடுக்கு 
267. | physical memory கூதில 0௯௮௦3 பெளதீக நினைவகம்‌ 
268. | pilot implementation 8௦)0ல 88606 / 8௦30௯ முன்னோடி அமுலாக்கல்‌ 
8௦60௯ 8560 
269. | piracy 66௦6656/ ஒத்‌ களவு 
270. | pirated software 6896/ஒஞ்ல 04803௦0 திருட்டு மென்பொருள்‌ 
271. | plagiarism ஒல0/60 66956 கருத்துத்‌ திருட்டு 
272.| point to point 65065 ஓல்கு5 6௫௧௦௧௦ ஒன்றுடனொன்று 
connection இணைப்பு 


௦0௫௫ 266086 6.22 


273. | pointing device 6௦856 66௦௦௦ சுட்டி சாதனம்‌ 
274. | port 6௧6௫௧ வாயில்‌, துறை 
275. | portable external hard | 6௦06/ஐ௫௫ 086 626 காவத்தகு புற வன்தட்டூ 
disk ௧௦௦௨ 
276. | portal லமம/ ரூல்‌ வலைவாசல்‌ 
277. Point of sale (POS) ஸ்டூ 666 மவ விற்பனை இட இயந்திரம்‌ 
machine 
278. postulate [ல] எடுகோள்‌ 
279. power supply 8EG 650/50 6௦௧6 மின்‌ வழங்கி 
280.| presence check ௧௦563 668௫06 இருத்தல்‌ சரிபார்த்தல்‌ 
281. presentation layer 66%௧/ஓ£6கலீ ௨66 OOS | முன்வைப்பு அடுக்கு 
282. primary key 900௯/96 6௦ முதன்மைச்‌ சாவி 
283. primitive data type 60௦௨ 68௧ 98௦ பூர்வீகத்‌ தரவு வகை 
284, privacy 665066௫666 அந்தரங்கம்‌ 
285. private key 6690இல்‌ 656 பிரத்தியேகச்‌ சாவி 
286.| process 8068௦/இமலம்‌/ 866 | செயல்‌/ 
முறைவழியாக்கல 
287. process control இலக 606௪ தெ செயல்‌ கட்டுப்பாட்டுத்‌ 
block(PCB) தொகுதி 
288. process management இலல கல செயல்‌ முகாமைத்துவம்‌ 
289. process states இல உல செயல்‌ நிலை 
290.| process transition ஓல 85௦௫03 செயல்‌ நிலைமாறல்‌ 
291. product ிக்ச)ல கக தயாரிப்பு 
commercialization வர்த்தகமயமாக்கல்‌ 
292. product of sum (POS) கட ரக கூட்டுத்தொகையின்‌ 
பெருக்கம்‌ 
293.| program translator ஒடு ௧605௯௯ செய்நிரல்‌ 
மொழிபெயர்ப்பான்‌ 
294.| proprietary ௫௫௨௫ ௧8௧௫௮ தனியுரிமை 
295. protocol ௫0666 நடப்பொழுங்கு 


296.| prototyping இலவசக்‌ மூலவகை மாதிரி 
297. proxy server 86038௯ 60-ம்‌ பதிலாள்‌ சேவையகம்‌ 
298. pseudo code ஒக கலக போலிக்குறி 
299. public switch 6606 6380 தல ஸ்ட பொது ஆளியிடப்பட்ட 
telephone network தொலைபேசி 
(PSTN) வலையமைப்பு 
300. public key 6506 66562 பொதுச்‌ சாவி 
301] pulse code modulation  வீகுகீகி 66 இ5க௧௰ துடிப்புக்குறி பண்பேற்றம்‌ 
302] pulse width modulation  கீககீகி 56௦6 ௫6௧௧௦ துடிப்பு அகலப்‌ 
பண்பேற்றம்‌ 
303. radio button 0S 6666 ரேடியோ பொத்தான்‌ 
304. random access memory | 866628 568௯ வலம தற்போக்கு அணுகல்‌ 
(RAM) நினைவகம்‌ 
305. range check ஒலக 8 வ௧க28 வீச்சு சரிபார்த்தல்‌ 
306. rapid application 68 66686 6௦660௧ துரித பிரயோக விருத்தி 
development (RAD) 
307. read only memory 5௦௦ 05ஓ 6௧௧௦ வாசிப்பு மட்டும்‌ 
(ROM) நினைவகம்‌ 
308. real time ௨௦5 3ல்‌ நிகழ்நேரம்‌ 
309. record C80 I௯ பதிவு 
310. | redo ௧௦6௧ 860 மீளச்‌ செய்‌ 
311. | redundancy 80860௦௧58 மிகைமை 
312. | reference model 603 6௦6 வலையமைப்பின்‌ 
கட்டமைப்பு 
313. | refreshing 8 666 புத்துயிர்ப்பித்தல்‌ 
314. | register memory 60௦88300 6௧ பதிவகம்‌ 
315. | relational மலக்‌ தொடர்பு, உறவுநிலை 
316. | relational model க0கெலெ 6௦% உறவுநிலை மாதிரி 
317. | relational database 66505 665 66622 உறவுநிலை தரவுத்தளம்‌ 
318. | relational instance 80 ௧6% தொடர்பு முறை 
எடுத்துக்காட்டு 


0௫௫ 266086 ES 


319. | relational schema 66௧௦௦3 666506 ௧0௯௫௨ தொடர்பு முறைத்‌ திட்டம்‌ 

320. | relationship 66040௧506௦ தொடர்புமுறை 

321. | remote E௦80 தொலை, தூர 

322.| render 8) வழங்கு 

323. | repeater 5௧65௦௦ மீளி, மீட்டி 

324. | repetition ஒலகம்‌ மீள்‌ செயல்‌ 

325. | reset button ௫65666 60௦0 மீளமைப்புப்‌ பொத்தான்‌ 

326. | retrieve £00 மீளப்பெறு 

327. | return value 9௦300௯ ௫ திரும்பல்‌ பெறுமானம்‌ 

328. | reverse auction 6860VELB எதிர்மாற்று ஏலம்‌ 

329. | ring topology ௫௨ 6665 வளைய இடத்தியல்‌ 

330. | router 6௦ 880 வழிப்படுத்தி, 
வழிச்செலுத்தி 

331. | routing 6௦ 6065066 வழிச்செலுத்தல்‌ 

332. | scanner 965666 நுணுகு நோக்கி 

333. | scheduler மல ஒழுங்குபடுத்தி 

334. | scope of variable 6௫% கல மாறி செயற்பரப்பு 

335. | query 9666 வினவல்‌ 

336. | selection 6666 தெரிவு 

337. | selector 6௦ தேர்வி, தேர்ந்தெடுப்பி 

338. | sensor 6௦666௦ உணரி 

339. | sequence ஐவ தொடர்‌ 

340. | sequential circuit ஏல்‌ 86800 தொடர்ச்‌ சுற்று 

341. | sequential search ஐல 6690 வரிசைமுறைத்‌ தேடல்‌ 

342. | server 68000 / ௫௫0௫ சேவையகம்‌ 

343. | session layer 85083 6௦0 அமர்வு அடுக்கு 

344.| sharable pool OO 65௦656 பகிரதகு பொது இடம்‌ 

345. | sign-magnitude ஒலி கன்டு / 6௦68௧ | குறியுடைய வீச்சளவு 


602186 SS 


க6ஜூஸ்கம / 6௦66 


5662௧ 
346. | single user-multi task 86 ௧6௫௫-௫ 62% தனிப்பயனர்‌-பற்பணி 
347. | single user-single task | Sw 66௫௫௨-86 655௨ தனிப்பயனர்‌-தனிப்பணி 
348. | smart card 8990 3௧௫ சூட்டிகை அட்டை 
349. | smart phone 890 6620 சூட்டிகைத்‌ தொலைபேசி 
350. | smart system 890% 66080 சூட்டிகை முறைமை 
351. | social networking 06 MOSS சமூக 
வலையமைப்பாக்கல்‌ 
352. | software 68662௦ மென்பொருள்‌ 
353. | software agent 68662௦6 லல மென்பொருள்‌ முகவர்‌ 
354. | sort 6௫566 வரிசைப்படுத்து 
355. | source ௫௧௫ மூலம்‌ 
356. | spiral model 6656 ஐம்‌ சுருளி மாதிரி 
357. | spooling லட] சுற்றுதல்‌ 
358. | Star topology ௧௦660 6666 வின்மீன்‌ இடத்தியல்‌ 
359. | stepwise refinement 86800௭2௦ 86௧௯0 படிமுறை நீக்கல்‌ 
360. | storage (421௮169120 169] சேமிப்பு 
361. | storage allocation 6௦௧ 9௭368௨ சேமிப்பு ஒதுக்கல்‌ 
362. | stored program concept | 8» ஒக 6௦6௧ சேமிக்கப்பட்ட செய்நிரல்‌ 
எண்ணக்கரு 

363. | structure 020 கட்டமைப்பு 
364. | structure chart 0௯ 650௦௫ கட்டமைப்பு வரைபு 
365. | structured ஒத கட்டமைப்புடைய 
366. | structured query 8௯௦௫ 8080 ௧ கட்டமைப்பு வினவல்‌ 

language( SQL) மொழி 
367. | submit button 626) 602௯0 சமர்ப்பித்தல்‌ பொத்தான்‌ 
368. | subnet mask 66 60௫ MOOG உபவலை மறைமுகம்‌ 
369. | sub-netting 66-௫0 உபவலையமைப்பு 


௫௫ ௨60௦06 ESS 


370. | sub-program 66-ஐ66௫ல௰௰ துணைச்‌ செய்நிரல்‌ 
371. | sum of products (SOP) | ஒஸ்ககீக௫ூ 6652 பெருக்கங்களின்‌ 
கூட்டுத்தொகை 
372. | supply chain 666௫ 656 வக DOG விநியோக 
management சங்கிலித்தொடர்‌ 
முகாமைத்துவம்‌ 
373. | swapping 8௯௦3 இடமாற்றல்‌ 
374. | switch 360௦ ஆளி 
375. | syntax ல 66 தொடரியல்‌ 
376. | system development கக ௦68 8௯ ஓட்‌ | முறைமை விருத்தி 
life cycle(SDLC) வாழ்க்கை வட்டம்‌ 
377. | table ஒடு அட்டவணை 
378. | table check constraint | ௫ கு6ஜீகு3 ௧௦603 அட்டவணை சரிபார்த்தல்‌ 
கட்டுப்பாடு 
379.| tag 68663 ஓட்டு 
380. | Technical feasibility விகுதிில ௫௨5606 தொழினுட்பச்‌ சாத்தியக்‌ 
கற்கை 
381. | telecommuting 6666 6௦666 / 66 தொலைசெயல்‌ 
986௯s 
382. | testing strategy கு6வீகுஜ்‌ ககம பரீட்சித்தல்‌ உபாயம்‌ 
383. | text and font லம 6௯ ஐல வாசகமும்‌ எழுத்துருவும்‌ 
384. | text formatting 890 ௫0௦668 ௫௦௫66 வாசக வடிவமைப்பு 
385. | text input 8920 23௯ வாசக உள்ளீடு 
386. | normal form ௫௫௧ ௪06058 இயல்பாக்கல்‌ வடிவம்‌ 
387. | thumbnail 656668 OF குறும்படம்‌ 
388. | time division MC 6064 Abo நேரப்‌ பிரிவுப்‌ பண்பாக்கம்‌ 
modulation (TDM) 
389. | time sharing 2 6லகஐ நேரப்பகிர்வு 
390. | timing 0௫ லும்‌ நேரக்கணிப்பு 
391. | top down design @E® 08 86686 மேலிருந்து கீழான 


வடிவமைப்பு 


392. | touch pad மீக 660 / 606௧ | தொடு அட்டை 

393. | touch screen 88ல்‌ 86 தொடுதிரை 

394. | transaction processing | ©96Eeg 666606 SEO பரிமாற்றச்‌ செயலாக்க 
system( TPS) முறைமை 

395. | transitive dependency | 80098 sO ணவ மாறும்‌ சார்பு நிலை 

396. | transport layer 805௯௫ 8000 போக்குவரத்து அடுக்கு 

397. | transport protocol 805௫௨௯ 860508௦ போக்குவரத்து 

நடப்பொழுங்கு 

398. | tuple 65606005/68 பதிவு/நிரை 

399. | twisted pair 8:௫6 66 முறுக்கிய சோடி 

400. | two’s compliment 66666 ஐல இரண்டின்‌ நிரப்பி 

401. | type check முக்கு கலக) வகை சரிபார்த்தல்‌ 

402. | constraint 6௦6436 கட்டுப்பாடு வகை 

403. | ubiquitous computing | 8600568 ஐது எங்கும்‌ வியாபித்த 

கணிமை 

404. | undo ஏகம்‌ 860 செயல்தவிர்‌ 

405. | unguided media 8௦8 6௯௭8௯ 053 வழிபடூத்தப்படாத ஊடகம்‌ 

406. | uni-casting 65064 கக்கும்‌ தனிப்பரப்பல்‌ 

407. | unicode ௫6636/ 8௯௦௯ ஓற்றைக்குறி முறை 

408. | unique constraint ஐஐ. 8௦603லெட்‌ தனித்துவக்‌ கட்டுப்பாடு 

409. | unit testing ௦ கு6லீகுல்கு அலகுச்‌ சோதனை 

410. | universal 62655 பொது 

411. | updating 6௦66௦௫ ௧66 தற்காலப்படுத்தல்‌ 

412. | user 8660ல்‌ பயனர்‌ 

413. | user defined 866ஒல 666066 பயனர்‌ வரையறை 

414. | validation eq 566 செல்லுபடியாக்கல்‌ 

415. | variable 5௫% மாறி 

416. | very large scale ஓ ௫௫0௫ ௧606S மிகப்‌ பெரியளவிலான 
integration (VLSI) 1) ஒருங்கிணைப்பு 


௫௫ ©20IOO ESS 


417. | video graphic adapter | 665 SQ. ARCO காணொளி வரையி 
(VGA) பொருத்தி 
418. | virtual community ஒ505 96550 மெய்நிகர்‌ சமூகம்‌ 
419. | virtual memory ஒக௦5 6௧ மெய்நிகர்‌ நினைவகம்‌ 
420. | virtual storefront ௩65௦5 666 6665௫6௧006 | மெய்நிகர்‌ கடைமுகப்பு 
421. | waterfall model Eo ads நீர்‌ வீழ்ச்சி மாதிரி 
422.| wave length 6௦௦௦ 600266 அலை நீளம்‌ 
423. | web portal 668 0060 வலை வாசல்‌ 
424. | web server 600 680௮ம்‌ இணைய சேவையகம்‌ 
425. | web service provider 600 666) 83000 இணைய சேவை 
வழங்குனர்‌ 
426. | white box testing 83680௯ 6௦6462 க6லீக:6 வெண்பெட்டிச்‌ சோதிப்பு 
427. | world wide ஒல 566 5௦0௨ உலகளாவிய வலை 
web(WWW) 
428. | uniform resource 8௮௮36 6௫௧௫ ௧௫6௦௦ | சீர்மை வள 
locator (URL) இருப்பிடங்காட்டி 
429. | uniform resource 8௮6 ௬௫௧௭ கவடு சீர்மை வள 
identifier(URI) அடையாளங்காட்டி 


ஓடுடு ௦008 696 60609 DOLOOD ODIO DS ௦98. 


©) 


© QVCO SS 


